TAMIL 


மனம்‌ திரும்புதலும்‌ மதம்‌ திருப்புதலும்‌ 


Conversion & Reconversion 





இந்தியாவிலுள்ள கீிறிஸ்தவாகளுக்கு ஒரு கடிதம்‌ 
R. ஸ்டான்லி 

பிரிய நண்பரே, 

விண்தந்தையாம்‌ கடவுளிடமிருந்தும்‌ ஆண்டவராம்‌ இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும்‌ உங்களுக்கு அருளும்‌ 
சமாதானமும்‌ கிடைப்பதாக! 

சமீப காலத்தில்‌ மதமாற்றத்‌ தடுப்புச்‌ சட்டங்கள்‌ குறித்த விவாதங்களும்‌, கிறிஸ்தவ விசுவாசிகளை இந்து 
மதத்திற்குத்‌ திருப்புவதற்காக சில குழுக்கள்‌ எடுக்கும்‌ முயற்சிகளும்‌ நம்மைத்‌ துக்கப்படுத்தியுள்ளன. இவைகளைக்‌ 
குறித்துத்‌ திருச்சபையின்‌ பிரதிபலிப்புகள்‌ பல்வகையானவை. “மனம்‌ திரும்புதலும்‌ மதம்‌ திறாப்புதலும்‌”” எனும்‌ 
காரியத்தைக்‌ குறித்து பைபிள்‌ சொல்லுவதென்ன என்று தெளிவாக அறிந்துகொள்ள ஒரு திருமறைப்‌ போதகன்‌ 
என்ற முறையில்‌ திருமறையை மறுபடியும்‌ ஆராய்ந்தேன்‌. அதில்‌ எனக்குக்‌ கிடைத்த தெளிவான கருத்துக்களை 
இக்கடிதத்தில்‌ உங்களோடு பகிர்ந்துகொள்ளுகிறேன்‌. 


படைத்தவராகிய கடவுளே பைபிள்‌ அறிமுகப்படுத்தும்‌ கடவுள்‌. அவர்‌ தம்மை ஒரு மேய்ப்பனுக்கு 
ஒப்பிட்டுள்ளார்‌ (ஏசா 40:11; எரே 31:10; எசேக்‌ 34:12). “நானே நல்ல மேய்ப்பன்‌?” என்பதே இயேசுவானவரின்‌ 
முக்கியமான அறிமுகங்களில்‌ ஒன்று (யோ 10:14). அவர்‌ ““பெரிய ஆயர்‌” என்றும்‌, “தலைமை ஆயர்‌”: என்றும்‌ 
அழைக்கப்படுகிறார்‌ (எபி 13:20; 1 பேது 5:4). “ஆடுகளைப்‌ போல நாம்‌ அனைவரும்‌ வழிதவறி அலைந்தோம்‌; 
நாம்‌ எல்லாரும்‌ நம்‌ வழியே நடந்தோம்‌” என்கிறது திருமறை (ஏசா 53:6). “என்னிடம்‌ திரும்பிவாருங்கள்‌'' என்பதே 
திருமறையில்‌ கடவுள்‌ திரும்பத்‌ திரும்பத்‌ தரும்‌ அழைப்பு (ஏசா 44:22; எரே 3:12; எசேக்‌ 18:23). தம்மை “நல்ல 
மேய்ப்பன்‌” என்று அறிமுகப்படுத்திய இயேசுவானவர்‌, ““இந்தத்‌ தொழுவத்திலுள்ளவை அல்லாது வேறே 
ஆடுகளும்‌ எனக்கு உள்ளன; அவற்றையும்‌ நான்‌ கொண்டுவர வேண்டும்‌. அவை எனது குரலுக்குச்‌ செவி 
சாய்க்கும்‌. அப்போது ஒரே மந்தையும்‌ ஒரே மேய்ப்பரும்‌ எனும்‌ நிலை ஏற்படும்‌'” என்றார்‌ (யோ 10:16). இயேசுவிடம்‌ 
வந்து சேர்ந்தவர்களைப்‌ பார்த்துத்‌ திருத்தூதுவர்‌ பேதுரு இவ்விதம்‌ சொன்னார்‌: “நீங்கள்‌ வழி தவறி அலையும்‌ 
ஆடுகளைப்‌ போல இருந்தீர்கள்‌. ஆனால்‌ இப்பொழுது உங்கள்‌ ஆன்மாக்களின்‌ ஆயரும்‌ கண்காணிப்பாளருமாய்‌ 
இருப்பவரிடம்‌ திரும்பி வந்திருக்கிறீர்கள்‌'” (1 பேது 2:25). மறைநூலின்‌ இவ்விதக்‌ கூற்றுகளின்‌ அடிப்படையில்‌ 
நாம்‌ கூறும்‌ முடிவு என்னவெனில்‌, ““வீடு திரும்புதல்‌”: ((1௦6௦௦௱॥10) என்றால்‌, சரியாய்ச்‌ சொன்னால்‌, படைக்கப்‌ 
பட்ட மானிடர்‌ படைப்பாண்டவரிடமும்‌, பாவிகளாகிய நாமனைவரும்‌ நமது அனைத்துப்‌ பாவங்களுக்காகவும்‌ 
தமது சிலுவை மரணத்தினால்‌ முழுத்‌ தண்டனையையும்‌ ஏற்றுக்கொண்ட இரட்சகராகிய கிறிஸ்துவானவரிடமும்‌ 
திரும்பி வருவதே ஆகும்‌. இவ்வித “வீடு திரும்புதலினால்தான்‌”' விண்ணகத்தில்‌ பேரானந்தம்‌ உண்டாகிறது. 
தொலைந்த ஆடு, தொலைந்த காசு, தொலைந்த மகன்‌ ஆகிய மூன்று உவமானங்கள்‌ மூலம்‌ இயேசுவானவர்‌ 
இவ்வுண்மையை விளக்கினார்‌ (லூக்‌ 15), 


படைப்பின்‌ அடிப்படையில்‌ எல்லாருமே இறைமக்கள்தான்‌. ஆனால்‌ நாம்‌ கடவுளுக்குக்‌ கீழ்ப்படியாது, கடவுளின்‌ 
பரம எதிரியாகிய சாத்தானுக்குச்‌ செவிமடுக்கத்‌ தீர்மானிக்கும்போது நாம்‌ கடவுளுக்கு எதிரிகளாகிறோம்‌. ஆனாலும்‌ 
கடவுள்‌ தமது பாவமற்ற திருக்குமாரனைப்‌ பாவம்‌ நிறைந்த இப்பாழுலகிற்குள்‌ அனுப்பி, நமது பாவங்களுக்காகவே 
அவரைச்‌ சிலுவையில்‌ பலியாக்கியதின்‌ மூலம்‌ நம்மீது தமது அன்பை வெளிப்படுத்தினார்‌ (ரோ 5:8,10). 
கிறிஸ்துவின்‌ இறப்பின்‌ மூலமாக மனிதன்‌ இப்பொழுது கடவுளோடு ஒப்புரவாகலாம்‌ (2 கொரி 5:18-21), 
எனவேதான்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷமானது ““ஒப்புரவாகுதலின்‌ செய்தி'” எனப்படுகிறது. இந்த ஒப்புரவாகுதலின்‌ 
மூலம்‌ கடவுளுக்கு எதிரிகளாகிய நாம்‌ கடவுளுடைய பிள்ளைகளாய்‌ மாறும்‌ ““உரிமை”” பெறுகிறோம்‌ (யோ 1:12). 
அதாவது, நாம்‌ இறைக்குடும்பத்தில்‌ உறுப்பினர்‌ ஆகிறோம்‌. இந்தச்‌ சிலாக்கியத்தைக்‌ குறித்துப்‌ பைபிள்‌ சொல்வது: 
“இனி நீங்கள்‌ அன்னியரோ, வேற்று நாட்டினரோ அல்ல; இறைமக்கள்‌ சமுதாயத்தின்‌ உடன்‌ குடிமக்கள்‌ ; கடவுளின்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌” (எபே 2:19). ““ஒரு காலத்தில்‌ தொலைவிலிருந்த நீங்கள்‌ இப்பொழுது இயேசு 
கிறிஸ்துவோடு இணைந்து, அவரது இரத்தத்தின்‌ மூலம்‌ அருகில்‌ கொண்டுவரப்பட்டிருக்கிறீர்கள்‌'” (வச 13). 
இதுதான்‌ உண்மையாகவே “இல்லம்‌ திரும்புதல்‌” ஆகும்‌. இதுதான்‌ மார்க்கம்‌ தப்பி நடப்போர்‌ சத்திய வழிக்குத்‌ 
திரும்பி வருதல்‌. 

ஒளியினிடம்‌ வருவதற்காக இருளுடன்‌ உள்ள உறவையும்‌, கிறிஸ்துவினிடம்‌ வருவதற்காகப்‌ பிசாசுடன்‌ உள்ள 
உடன்பாட்டையும்‌ முறிப்பவர்களுக்குப்‌ படைப்பின்‌ கடவுள்‌ தந்தையாகிறார்‌ (2 கொரி 6:14-18). இதைக்‌ குறித்து, 
“நமது தந்தையானவர்‌ நம்மிடம்‌ காட்டியுள்ள அன்பு எத்தனை பெரியது என்று பாருங்கள்‌” என்று திருத்தூதுவர்‌ 
யோவான்‌ வியக்கிறார்‌ (1 யோ 3:1). இது எப்படிச்‌ சாத்தியமாயிற்று, தெரியுமா? பாலகனாகிய இயேசு பெத்லகேமில்‌ 
பிறந்தபோது உன்னத தேவன்‌ இயேசு கிறிஸ்துவில்‌ மனுவுருவெடுத்தார்‌ (யோ 1:14). இந்த இரகசியம்‌ மகத்துவ 


மானது (1 தீமோ 3:6). விண்ணக இறைமகன்‌ மனுவுருவெடுத்தபோது, இறைவனது பிள்ளைகளாகிவிட்டோரைத்‌ 
தமது ““சகோதரர்‌'” என்று அழைக்க அவர்‌ வெட்கப்படவில்லை (எபி 2:11). நமது குடும்பங்களில்‌ பெற்றோருக்கு 
எதிராய்‌ முரட்டாட்டம்பண்ணித்‌ தங்களது மனவிருப்பம்போல்‌ போய்விடும்‌ பிள்ளைகள்‌ இருப்பது போலவே, 
தந்தையாம்‌ கடவுளை விட்டுவிட்டுப்‌ பொய்களுக்குத்‌ தந்தையான சாத்தானால்‌ அடிமைப்படுத்தப்படும்‌ 
இறைமக்கள்‌ உண்டு (யோ 8:44). இவர்கள்‌ பின்மாற்றக்காரர்‌ என்று அழைக்கப்படுவர்‌. இவர்கள்‌ விண்தந்தைக்கு 
எதிரான “உடல்‌ ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச்‌ செருக்கு!” ஆகியவற்றின்‌ பின்னால்‌ போவார்கள்‌ (1 
யோ 2:15-17). விண்தந்தையானவரோ இவர்கள்‌ திரும்பிவந்துவிடவேண்டும்‌ என்று எதிர்பார்த்து இவர்களை 
அழைத்துக்கொண்டே இருப்பார்‌. தாங்கள்‌ விட்டுச்சென்ற தந்தையிடம்‌ இவர்கள்‌ திரும்பிவரும்போது அவர்‌ 
இவர்களை அழியாத அன்பினால்‌ அணைத்துக்கொள்வார்‌ (லூக்‌ 15:11-24). இதுவே “இல்லம்‌ திரும்புதல்‌.” 


பிறப்பிலேயே எவரும்‌ கிறிஸ்தவராவதில்லை. இவ்வுண்மையை இயேசுவுக்கு முன்னோடியாய்‌ வந்த தீர்க்கன்‌ 
யோவான்‌ அன்றைய இஸ்ரவேல்‌ மக்களிடம்‌ இவ்விதம்‌ நேரடியாய்ச்‌ சொன்னார்‌: ““ஆபிரகாம்‌ எங்களுக்குத்‌ தந்தை 
என உங்களிடையே சொல்லிப்‌ பெருமைகொள்ளவேண்டாம்‌. இக்கற்களிலிருந்தும்‌ ஆபிரகாமுக்குப்‌ பிள்ளைகளைத்‌ 
தோன்றச்‌ செய்யக்‌ கடவுள்‌ வல்லவர்‌ என உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌” (மத்‌ 3:9). இஸ்ரவேலரில்‌ ஒரு மார்க்கத்‌ 
தலைவனாயிருந்த நிக்கொதேமு என்பவரிடமும்‌ இயேசு சொன்னது: ““மனிதரால்‌ பிறப்பவர்‌ மனித இயல்பு 
உடையவர்‌; தூயாவியால்‌ பிறப்பவரோ தூய ஆவியின்‌ இயல்பு உடையவர்‌. நீங்கள்‌ மறுபடியும்‌ பிறக்கவேண்டும்‌” 
(யோ 3:6,7). எந்த ஆணும்‌ பெண்ணும்‌ கிறிஸ்தவராவது புதிய பிறப்பாகிய, ஆன்மீகப்‌ பிறப்பாகிய, இந்த 
மறுபிறப்பின்‌ மூலமாகத்தான்‌. ஒரு நபர்‌ தனது பாவங்களிலிருந்து மனம்‌ திரும்பிக்‌, கடவுளிடம்‌ வந்து, கிறிஸ்துவைத்‌ 
தனது பாவங்களைச்‌ சுமந்த இரட்சகராகவும்‌ ஆண்டவராகவும்‌ ஏற்றுக்கொள்ளும்போதே இவ்விதம்‌ மறுபடி 
பிறக்கிறார்‌ (மாற்‌ 1:15; ரோ 10:9,10). உள்ளத்தில்‌ இவ்வித மனமாற்றமும்‌, நம்பிக்கையும்‌ இல்லையேல்‌, 
குழந்தையாகவோ வயது வந்தவராகவோ எடுக்கப்படும்‌ ஞானஸ்நானம்‌, திருவிருந்தில்‌ பங்கேற்பு, இவை 
போன்றவை எல்லாம்‌ வெறும்‌ சடங்குகள்தான்‌ (மத்‌ 3:7,8). தங்களது ““உதடுகளினால்‌”” கடவுளைத்‌ தொழுது, 
ஆனால்‌ தங்களது ““உள்ளங்களிலோ”” அவருக்குத்‌ தூரமாயிருப்போர்‌ ஆயிரக்கணக்கானோர்‌ (ஏசா 29:13; மாற்‌ 7:6). 
ஏராளமான இவர்களைத்தான்‌ பெயர்க்‌ கிறிஸ்தவர்‌ என்கிறோம்‌. இவர்களை மனந்திரும்புதல்‌, மறுபிறப்பு ஆகிய 
அனுபவங்களுக்குள்‌ கொண்டுவரச்‌ சபை மேய்ப்பர்களும்‌ பிரசங்கிமாரும்‌ தெளிவும்‌ திட்டமுமாய்‌ ஆலயங்களில்‌ 
பிரசங்கிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ எதையோ நம்பியிருந்து ஏமாந்துபோகக்கூடாது. இதுவே அவர்களுக்கு ““இல்லம்‌ 
திரும்பும்‌” அனுபவமாயிருக்கும்‌. இது நடக்காவிடில்‌, துன்புறுத்தல்‌ ஏற்படும்‌ காலங்களில்‌ வெருவாரியாய்‌ மக்கள்‌ 
கிறிஸ்துவை விட்டு விலகிவிடுவார்கள்‌. இவர்களை ஆண்டவர்‌ பாறை நிலத்திற்கு ஒப்பிடுகிறார்‌ (மத்‌ 13:20,21). 


நமது ஆலயங்களில்‌ பெயர்க்‌ கிறிஸ்தவர்கள்‌ இத்தனை திரளாயிருப்பதேன்‌? கி.பி. 400இல்‌ கான்ஸ்டன்டைன்‌ 
அரசன்‌ கிறிஸ்தவத்தை ரோம்‌ நாட்டு மதமாய்‌ அறிவித்தபோது, மனமாற்றங்களே இல்லாமல்‌, ரோமப்‌ பேரரசில்‌ 
கிறிஸ்தவர்களின்‌ சதவீதம்‌ 4இலிருந்து 80 எனப்‌ பெருகியது. அன்று கிறிஸ்தவராய்‌ மாறுவது நாகரீகமாய்க்‌ கருதப்‌ 
பட்டது. ““நோவாவுக்குப்‌ பின்னர்‌ படுமோசமான பேரழிவு” இதுதான்‌ என்கிறார்‌ ஒரு தேவ மனிதர்‌! நண்பரே, 
உள்ளில்‌ மனமாற்றமும்‌, மறுபிறப்பும்‌ பெறாது நீங்கள்‌ ஒரு சபையில்‌ அங்கத்தினராயிருந்தால்‌, இக்காரியத்தை 
இன்னும்‌ தள்ளிப்போடவேண்டாம்‌. உங்கள்‌ பெயர்‌ உங்கள்‌ சபைப்‌ பெயர்ப்பட்டியலில்‌ இருப்பதைவிட 
விண்ணகத்தில்‌ அது பதிவு செய்யப்படுவதே அதிமுக்கியம்‌ (வெளி 20:15; எபி 12:23). உங்கள்‌ பாவங்களை 
இப்பொழுதே கடவுளிடம்‌ அறிக்கையிடுங்கள்‌. அவற்றிலிருந்து உண்மையாய்‌ மனம்‌ திரும்புங்கள்‌. கிறிஸ்து உங்கள்‌ 
பாவங்களுக்காகவே உயிர்‌ கொடுத்து உயிரோடெழுந்தார்‌ என்று நம்புங்கள்‌. அவரை உங்கள்‌ ஆண்டவராகவும்‌ 
இரட்சகராகவும்‌ ஏற்றுக்கொள்ளுங்கள்‌. நீங்கள்‌ கடவுளுடைய பிள்ளை ஆகிவிட்டீர்களென்று தூயாவியானவர்‌ 
உங்கள்‌ உள்ளில்‌ நிச்சயம்‌ தருவார்‌ (ரோ 8:16). கர்த்தர்‌ நல்லவர்‌ என்று நீங்கள்‌ ருசித்துவிட்டால்‌, இவ்வுலகின்‌ 
பாவக்‌ காரியங்களுக்குப்‌ பின்னால்‌ போகமாட்டீர்கள்‌ (1 பேது 2:1-3). இந்தப்‌ புதிய வாழ்வில்‌ நீங்கள்‌ வளரும்படி 
பைபிளைக்‌ கிரமமாய்‌ வாசித்துத்‌ தியானியுங்கள்‌. கடவுளோடு தினமும்‌ ஜெபித்து உறவாடுங்கள்‌. கடவுளுடைய 
குடும்பத்தின்‌ சிலாக்கியங்களை அனுபவிக்க அவரது வீட்டிற்குத்‌ திரும்பி வந்துள்ள உங்களுக்கு நல்வரவு! 


சமீபத்தில்‌ இந்து மதவாதிகள்‌ மேற்கொண்டுள்ள “மதம்‌ திருப்புதல்‌?” எனும்‌ முயற்சி கடவுள்‌ தமது திருச்‌ 
சபையைத்‌ தூய்மைப்படுத்துவதற்காய்‌ அனுமதித்ததாகும்‌ என்றே நான்‌ எண்ணுகிறேன்‌. இயேசுவின்‌ திருப்‌ 
பணியைக்‌ குறித்துத்‌ திருமுழுக்கினன்‌ யோவான்‌ கூறியதைக்‌ கவனியுங்கள்‌: ““அவர்‌ சுளகைத்‌ தமது கையில்‌ 
கொண்டு கோதுமையையும்‌ பதரையும்‌ பிரித்தெடுப்பார்‌; தமது கோதுமையைக்‌ களஞ்சியத்தில்‌ சேர்ப்பார்‌; 
ஆனால்‌ பதரை அணையா நெருப்பிலிட்டுச்‌ சுட்டெரிப்பார்‌” (மத்‌ 3:12). துன்புறுத்தும்‌ நெருப்பு தூய்மைப்படுத்தும்‌ 
நெருப்பாகவே சபைச்‌ சரித்திரத்தில்‌ நெடுகவே இருந்துவந்திருக்கிறது. இருமனதை, இருவேடத்தை, கடவுள்‌ 
அருவருக்கிறார்‌. திருத்தூதுவர்‌ யாக்கோபு எழுதியுள்ளது: “கடவுளை அணுகிச்‌ செல்லுங்கள்‌; அவரும்‌ உங்களை 
அணுகி வருவார்‌ ... இருமனத்தோரே, உங்கள்‌ உள்ளங்களைத்‌ தூய்மைப்படுத்துங்கள்‌”” (யாக்‌ 4:8). கி.மு. 874க்கும்‌ 
853க்கும்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ இஸ்ரவேலரை ஆகாப்‌ அரசன்‌ ஆண்டுவந்தான்‌. கானானியரின்‌ பிரபல 
தெய்வமாகிய பாகாலுக்கும்‌ தேவனாகிய கடவுளுக்குமிடையே நேரடி மோதலுக்காய்த்‌ தீர்க்கன்‌ எலியா சவாலிட்டார்‌. 


2 


அப்பொழுது மக்களிடம்‌ தீர்க்கன்‌ சொன்ன வார்த்தைகள்‌: “எத்தனை நாள்‌ இருமனத்தோராய்க்‌ குந்திக்‌ குந்தி 
நடப்பீர்கள்‌ ? கர்த்தர்தாம்‌ கடவுள்‌ என்றால்‌, அவரைப்‌ பின்பற்றுங்கள்‌! பாகால்தான்‌ என்றால்‌, அவன்‌ பின்னே 
செல்லுங்கள்‌!” (1 இரா 18:21). மதில்‌ மீது பூனை என்றிருக்கும்‌ கிறிஸ்தவருக்கு இன்று வரும்‌ சவாலும்‌ இதுதான்‌! 

தம்மை விட்டு விலகிச்‌ செல்ல விரும்புவோரைக்‌ கடவுள்‌ ஒருபோதும்‌ தடுக்கமாட்டார்‌. மோசேயின்‌ 
தலைமையில்‌ இஸ்ரவேலரைக்‌ கடவுள்‌ அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார்‌. அவர்களோ மோசேயை 
வேண்டாமென்று தள்ளி, தங்கள்‌ உள்ளங்களில்‌ எகிப்திற்குத்‌ திரும்பியபோது, சிலை வணக்கத்திற்கு அவர்களை 
விட்டுவிட்டார்‌. ஒரு கன்றுக்குட்டியை வடிவமைத்து, அதற்குப்‌ பலியிட்டனர்‌ (அப்‌ 7:39-42). பொங்கி 
வழிந்தோடும்‌ நீரூற்றாகிய தேவனைப்‌ புறக்கணித்து, தண்ணீர்‌ தேங்காத வெடிப்புள்ள தொட்டிகளைத்‌ தங்களுக்கு 
உண்டாக்கிக்கொள்வோருக்காய்‌ அவர்‌ புலம்புகிறார்‌ என்பது உண்மை (எரே 2:13). ஆனால்‌ அவர்‌ ஒருபோதும்‌ 
இளக்கரித்துப்போவதில்லை. இயேசுவின்‌ பூவுலகப்‌ பணியின்போது தம்மைப்‌ பின்பற்றுவோருக்கான கடினமான 
சில நிபந்தனைகளை அவர்‌ முன்வைத்தார்‌. அதனால்‌, அவரது சீடரில்‌ பலர்‌ பின்திரும்பி அவரை விட்டு விலகினர்‌. 
பன்னிரண்டு சீடர்‌ மட்டும்‌ அவரோடு நின்றுகொண்டிருந்தனர்‌. அவர்களிடம்‌ அவர்‌ கேட்டது: “நீங்களும்‌ போய்விட 
நினைக்கிறீர்களா?”” அதற்குச்‌ சீமோன்‌ பேதுரு மறுமொழியாக, “ஆண்டவரே, யாரிடம்‌ போவோம்‌? நிலைவாழ்வு 
அளிக்கும்‌ வார்த்தைகள்‌ உம்மிடம்தானே உள்ளன”? என்றார்‌ (யோ 6:60-68). இது போன்ற இன்னொரு 
சந்தர்ப்பத்தில்‌, இயேசுவானவரது போதனைகளால்‌ மதத்தலைவர்கள்‌ சிலர்‌ மன வேதனை அடைந்தனர்‌. இயேசுவோ 
பதறாமலிருந்து சொன்னது: ““எனது விண்தந்தை நடாத எந்த நாற்றும்‌ வேரோடு பிடுங்கப்படும்‌” (மத்‌ 15:12,13). 
மனிதனது தனிச்‌ சுதந்திரத்தைக்‌ கடவுள்‌ மதிக்கிறார்‌; அவர்‌ எவரையும்‌ வற்புறுத்துவதில்லை ! இந்தியக்‌ குடிமகன்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ இந்திய சாசனம்‌ மனச்சாட்சிக்கு முழுச்‌ சுதந்திரம்‌ (178600 ௦4 ௦௦18018006) கொடுத்துள்ளது. 
மனம்‌ திரும்புவதோ மதம்‌ திருப்புவதோ தனி நபரின்‌ முழு விருப்பத்திற்கு எதிராய்‌ இருக்கக்கூடாது. 

மேலேயுள்ள பத்தியில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள சம்பவங்கள்‌ கிறிஸ்தவராகிய நமக்கு, அதிலும்‌ குறிப்பாய்க்‌ 
கிறிஸ்தவப்‌ பிரசங்கிமாருக்கு, ஓர்‌ அதிமுக்கிய படிப்பினை தருகிறது: அதாவது, ஒருபோதும்‌ பைபிள்‌ கூறும்‌ 
சத்தியங்களைக்‌ கலப்படம்‌ பண்ணக்கூடாது. நாம்‌ சமரசமே பண்ணக்கூடாத நிகரற்றதும்‌ ஒப்புமையற்றதுமான 
சத்தியங்கள்‌ சிலவுண்டு. இதோ, அவற்றில்‌ சில -- 

(அ) பைபிளின்‌ தேவனே மெய்யான ஒரே கடவுள்‌. இப்படித்தான்‌ அவர்‌ திரும்பத்‌ திரும்ப பைபிளில்‌ 
கூறியுள்ளார்‌: “நானே ஆண்டவர்‌; வேறு எவருமில்லை; என்னையன்றி வேறு கடவுள்‌ இல்லை ... என்னிடம்‌ 
திரும்பி வாருங்கள்‌; விடுதலை (இரட்சிப்பு) பெறுங்கள்‌; ஏனெனில்‌ நானே இறைவன்‌; என்னையன்றி வேறு 
எவருமில்லை?” (ஏசா 45:5,6,22). 


(ஆ) இயேசுவானவர்‌ சொன்னது: “நானே வழியும்‌ வாய்மையும்‌ வாழ்வுமாய்‌ இருக்கிறேன்‌. என்‌ வழியாய்‌ அன்றி 
எவரும்‌ தந்தையானவரிடம்‌ வருவதில்லை ... நானே வாயில்‌” (யோ 14:6; 10:7). 


(இ) முதல்‌ நூற்றாண்டில்‌ கிறிஸ்துவின்‌ சீடர்‌ அவரைப்பற்றி அருளுரையாற்றும்போது அறிவித்தது: “நாம்‌ மீட்பு 
பெறுமாறு வானத்தின்‌ கீழ்‌, மனிதரிடையே இவரது பெயரைத்‌ தவிர வேறு எந்தப்‌ பெயரும்‌ கொடுக்கப்படவில்லை”? 
(அப்‌ 4:12). கிறிஸ்துவானவர்‌ மட்டுமே நமது பாவங்களுக்காய்‌ உயிர்‌ கொடுத்தார்‌; எனவே நம்மை மன்னித்துவிட 
அவருக்கு மட்டுமே அதிகாரம்‌ உண்டு (1 பேது 2:24; மாற்‌ 2:10). 
மேற்குறிப்பிட்ட கூற்றுகள்‌ நாம்‌ தயாரித்தவை அல்ல; நாம்‌ முழுக்க முழுக்க “இறைவார்த்தை?” என்று நம்பும்‌ 
பைபிளிலிருந்து அப்படியே எடுக்கப்பட்டவை. இந்த அடிப்படையான சத்தியக்‌ கூற்றுகளை நம்பி வாழாத எவரும்‌ 
கிறிஸ்தவராய்‌ இருக்க முடியாது. கொஞ்சம்‌ அழுத்தமோ உபத்திரவமோ வந்துவிட்டாலும்‌ அவர்‌ முறிந்து 
கிறிஸ்துவை மறுதலித்துவிடுவார்‌. 

இயேசுவானவரின்‌ உபதேசங்களைக்‌ கேட்கவும்‌ அவரிடமிருந்து உடல்‌ சுகம்‌ பெறவும்‌ திரள்‌ கூட்டத்தினர்‌ 
அவர்பின்‌ சென்றனர்‌. அவர்கள்‌ மீது அவர்‌ மனதுருக்கம்‌ கொண்டு அவர்களது தேவைகளைச்‌ சந்தித்தார்‌. ஆனாலும்‌, 
தம்மோடு திரள்களை வைத்துக்கொள்ளவேண்டுமென்று அவர்‌ சீடத்துவ நிபந்தனைகளைத்‌ தளர்த்தவில்லை. அவர்‌ 
திட்டவட்டமாய்ச்‌ சொன்னதைக்‌ கவனியுங்கள்‌: “என்னைப்‌ பின்பற்ற விரும்பும்‌ எவரும்‌ தன்னலம்‌ துறந்து தம்‌ 
சிலுவையை நாள்தோறும்‌ தூக்கிக்கொண்டு என்னைப்‌ பின்பற்றட்டும்‌'” (லூக்‌ 9:23). இந்த நிபந்தனையை இன்னும்‌ 
வலியுறுத்தி அவர்‌ கூறியது: “தம்‌ சிலுவையைச்‌ சுமக்காமல்‌ என்‌ பின்‌ வருபவர்‌ எனக்குச்‌ சீடராய்‌ இருக்க முடியாது” 
(லூக்‌ 14:27). அவர்‌ மேலும்‌ சொன்னது: ''இடுக்கமான வாயிலின்‌ வழியே நுழையுங்கள்‌; ஏனெனில்‌, அழிவுக்குச்‌ 
செல்லும்‌ வாயில்‌ அகன்றது ; வழியும்‌ விரிவானது; அதன்‌ வழியே செல்லுவோர்‌ பலர்‌. வாழ்வுக்குச்‌ செல்லும்‌ வாயில்‌ 
மிகவும்‌ இடுக்கமானது; வழியும்‌ மிகக்‌ குறுகலானது; இதைக்‌ கண்டுபிடிப்போர்‌ சிலரே”? (மத்‌ 7:13,14). இது 
கிறிஸ்துவானவரின்‌ மலைப்பிரசங்கத்தில்‌ ஒரு பகுதியாகும்‌. 


விசுவாசிகளை, அதிலும்‌ குறிப்பாய்ப்‌ புதிய விசுவாசிகளை, அவர்களது விசுவாசத்தில்‌ உறுதிப்படுத்தத்‌ 
திருச்சபைத்‌ தலைவர்கள்‌ தங்களாலியன்ற அத்தனையையும்‌ செய்யவேண்டும்‌ (அப்‌ 15:36). நற்செய்தியறிவிப்பு 
நிகழ்ச்சிகளில்‌ கிடைக்கும்‌ கனிகளுக்காய்க்‌ கடவுளைத்‌ துதிப்போம்‌. ஆனால்‌ தொடர்பணியில்‌ நாம்‌ பின்தங்கித்தான்‌ 


3 


இருக்கிறோம்‌. சபைகளில்‌ கிரமமாகச்‌ சீடத்துவ வகுப்புகள்‌ நடத்துங்கள்‌. விவிலியத்தின்‌ அடிப்படை 
உபதேசங்களைத்‌ தெளிவாய்ப்‌ போதியுங்கள்‌. ஞாயிறுதோறும்‌ விசுவாசப்‌ பிரமாணங்களைச்‌ சொல்லுவது போதாது. 
திருவசனத்தைப்‌ புரிந்து நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவு சபை மக்களுக்கு ஊட்டப்படவேண்டும்‌. வாராந்திர 
20-நிமிடப்‌ பிரசங்கங்களெல்லாம்‌ போதாது. இதனால்தான்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஆன்மீகப்பட்டினியால்‌ வாடுகிறார்கள்‌. 
அந்த 20 நிமிடங்களிலும்‌ எத்தனை கதைகள்‌! வார நாட்களின்‌ வேத ஆராய்ச்சிக்‌ கூடுகைக்கு அநேகர்‌ 
வருவதில்லை. எனவே கூட்டம்‌ அதிகமாயிருக்கும்‌ ஞாயிறு ஆராதனைகளில்‌ திடமான போதனை கொடுக்க ஒரு 
மணி நேரமாவது ஒதுக்குங்கள்‌. நீங்கள்‌ ஒரு சபையின்‌ மேய்ப்பராயிருந்தால்‌, கட்டிட வேலைகளிலும்‌ நிர்வாகக்‌ 
காரியங்களிலும்‌ நேரத்தை வெட்டியாக்காமல்‌, பிரசங்க ஆயத்தத்திற்காய்‌ முழங்காலில்‌ பல மணி நேரங்கள்‌ 
செலவிடுங்கள்‌ (அப்‌ 6:3,4). அப்பொழுதுதான்‌ நீங்கள்‌ பேசுவதில்‌ ““பசுமை”” இருக்கும்‌. ““புல்லுள்ள இடங்‌ 
களுக்கும்‌”” “அமர்ந்த தண்ணீர்களிடத்திற்கும்‌'” ஆடுகளை மேய்ப்பன்‌ நடத்திச்‌ செல்வது என்பது இதுதான்‌ (சங்‌ 
23:1,2). ஞாயிறு ஆராதனைச்‌ செய்திகள்‌ சுவிசேஷப்‌ பிரசங்கங்களாயிராது, விசுவாசிகளை முதிர்ச்சிக்கு நடத்த 
பக்திவிருத்தி தருபவையாகவும்‌, அவர்களைத்‌ திருப்பணிக்குப்‌ பயிற்றுவிப்பவையாகவும்‌ இருக்கவேண்டும்‌ 
(எபே 4:11-13; கொலோ 1:28). 

மதிப்பிற்குரிய சபை மேய்ப்பர்களே, உங்கள்‌ சபை அங்கத்தினர்களுக்குப்‌ போதுமானதற்கும்‌ கூடுதலாக ஆன்மீக 
ஆகாரம்‌ கொடுங்கள்‌. மனந்திரும்பியோருக்குத்‌ திருமுழுக்கு கொடுத்ததோடு, யோவான்‌ “மேலும்‌ அநேக 
அறிவுரைகளை மக்களுக்குச்‌ சொல்லிப்‌ பிரசங்கித்தான்‌'” (லூக்‌ 3:18). நீண்ட பிரசங்கங்கள்‌ (யோ 14,15,16) செய்த 
பின்னரும்‌, இயேசுவானவர்‌ தமது சீடரிடம்‌ சொன்னது: “இன்னும்‌ அநேகக்‌ காரியங்களை நான்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லவேண்டியதிருக்கிறது'” (யோ 16:12). மனந்திரும்புதலுக்கும்‌, திருமுழுக்கிற்கும்‌, தூயாவியானவரைப்‌ 
பெற்றுக்கொள்ளுதலுக்கும்‌ மக்களைத்‌ திருத்தூதுவர்கள்‌ அழைத்த பின்னரும்‌, “இன்னும்‌ அநேக வார்த்தைகளால்‌” 
மக்களுக்கு அறிவுறுத்தினர்‌ (அப்‌ 2:40). திருவிருந்து ஆராதனையில்கூட திருத்தூதுவர்‌ பவுல்‌ முழு இரவுப்‌ பிரசங்கம்‌ 
செய்தார்‌! (அப்‌ 20:7-11). பைபிளில்‌ படிப்பறிவின்மை நமது சபைகளை விட்டு விலகட்டும்‌. இன்னும்‌ “பால்‌”” 
குடிக்கும்‌ பருவத்தை விட்டுக்‌ “கெட்டியான உணவு?” சாப்பிடும்‌ நிலைக்கு மக்கள்‌ வளரவில்லையே என்று 
திருத்தூதுவர்கள்‌ அன்று புலம்பினர்‌ (எபி 5:12-14). நாமோ மக்களுக்குப்‌ ““பாலைக்‌”'கூடக்‌ கொடுப்பதில்லை; 
“தண்ணீர்‌ கலந்த பால்‌” அல்லது சில சமயங்களில்‌ “பால்‌ கலந்த தண்ணீரைத்தான்‌”” கொடுக்கிறோம்‌! இயேசு 
வானவர்‌ தண்ணீரைத்‌ திராட்சை ரசமாய்‌ மாற்றினார்‌, பிரசங்கிமாராகிய நாமோ திராட்சை ரசத்தைத்‌ தண்ணீராய்‌ 
மாற்றுகிறோம்‌! நமது பிரசங்கங்களில்‌ திருமறைச்‌ செறிவு இருக்கவேண்டும்‌. பிரசங்க ஊழியத்தை ஏனோ 
தானோவென்று செய்வதிலிருந்து மனந்திரும்புவோம்‌! திடமான, பலமான கிறிஸ்தவர்கள்‌ துன்புறுத்தலெனும்‌ 
புயலைச்‌ சமாளித்துக்கொள்வார்கள்‌. நல்‌ மேய்ப்பர்‌ இயேசுவின்‌ குரலை அடையாளங்காணத்‌ தெரிந்தவர்கள்‌ 
அன்னியர்களின்‌ குரலுக்குச்‌ செவிமடுக்கமாட்டார்கள்‌ (யோ 10:3-9). கடின உள்ளத்தோர்‌ சிலர்‌ கிறிஸ்தவ 
விசுவாசமாகிய நன்னெறிக்கு எதிராய்ப்‌ பேசியபோது, திருத்தூதுவர்‌ பவுல்‌ புதிய விசுவாசிகளை ஒரு பாடசாலைக்‌ 
கட்டிடத்திற்குக்‌ கூட்டிச்சென்று ஈராண்டுகள்‌ தினசரி வேதபாட வகுப்பு நடத்தினார்‌ (அப்‌ 19:8-10). 


மிஷனரிகள்‌ மற்றும்‌ இரத்தசாட்சிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை (Foxes Book of Martyrs) வாசிக்கும்படிக்‌ 
கிறிஸ்தவர்களை ஊக்குவிக்கச்‌ சபைத்‌ தலைவர்களுக்கு வலியுறுத்துகிறேன்‌. இந்தியாவிலும்‌ வெளிநாடுகளிலும்‌ 
துன்புறுத்தப்படும்‌ சபைகளின்‌ விபரங்களை ஜெபிப்பதற்காகச்‌ சபையினருக்குக்‌ கொடுங்கள்‌. மாதத்தில்‌ ஒரு 
ஞாயிறு பிரசங்கமாவது மிஷனரிப்‌ பணியைப்‌ பற்றியதாகவும்‌, இன்னொரு ஞாயிறு பிரசங்கம்‌ வாலிபர்‌ 
நங்கையருக்காகவும்‌ இருக்கட்டும்‌. உலகப்‌ புகழ்‌ பெற்ற கனடா நாட்டுச்‌ சபை மேய்ப்பர்‌ மா. ஆஸ்வால்டு 4. ஸ்மித்‌ 
(1889-1986) என்பவர்‌ அடிக்கடி சொன்னது: ' “நோயுற்ற சபைக்குச்‌ சிறந்த மருந்தாகாரம்‌ மிஷனரிச்‌ செய்திகளே!” 
ஆத்துமாதாயப்‌ பயிற்சி வகுப்புகள்‌ நடத்திச்‌ சபையின்‌ அங்கத்தினர்‌ ஒவ்வொருவரையும்‌ ஆத்துமாதாயகராய்‌ 
மாற்றுங்கள்‌. கிறிஸ்தவரல்லாதோரை எவ்விதம்‌ கிறிஸ்துவிடம்‌ கொண்டுவருவதென்று அவர்களுக்குப்‌ 
போதியுங்கள்‌. கிறிஸ்துவுக்காய்த்‌ தைரியமாய்‌ வாய்‌ திறப்பதற்குத்‌ தேவையான வல்லமையைப்‌ பெற்றுக்கொள்ள 
ஆவியின்‌ அபிஷேகக்‌ கூட்டங்கள்‌ நடத்துங்கள்‌ (அப்‌ 1:8; 4:31). கிறிஸ்துவை அறிவிக்கும்‌ கிறிஸ்தவர்கள்‌ எளிதில்‌ 
பின்வாங்கி தங்களது விசுவாசத்தை மறுதலிக்கமாட்டார்கள்‌. திருச்சபையில்‌ மிஷனரிப்‌ பிரிவு என்றல்ல, 
திருச்சபையே மிஷனரி இயக்கமாய்‌ இருக்கவேண்டும்‌. “தனது அங்கத்தினரல்லாதோரின்‌ நலனுக்காகவே 
பிரதானமாய்ச்‌ செயல்படும்‌ ஒரே சங்கம்‌ திருச்சபையே”” என்று ஜான்‌ வெஸ்லி (1703-1791) அழகாய்ச்‌ சொன்னார்‌. 


சுகபோக வாழ்வை முக்கியச்‌ செய்தியாய்ப்‌ பிரசங்கிக்கும்‌ பிரபல சுவிசேஷகர்கள்‌ சபைகளுக்குள்‌ 
செம்மறியாடுகளைவிட வெள்ளாடுகளையே அதிகம்‌ கொண்டுவந்துவிட்டனர்‌. “இயேசு உங்கள்‌ நோய்களை 
யெல்லாம்‌ குணமாக்குவார்‌ ... இயேசு உங்கள்‌ பிரச்னைகளையெல்லாம்‌ போக்குவார்‌ ... இயேசு உங்கள்‌ கண்‌ 
ணீர்களையெல்லாம்‌ துடைப்பார்‌” -- இது சுவிசேஷம்‌ அல்ல. ““இயேசு உங்கள்‌ பாவங்களிலிருந்து உங்களை 
இரட்சிப்பார்‌” என்பதே நமது செய்தியாயிருக்கவேண்டும்‌ (மத்‌ 1:21; லூக்‌ 24:27; கலா 1:4; 1 யோ 1:7-9). 
சுவிசேஷத்தின்‌ “வரையறையை”: நன்றாய்ப்‌ புரிந்துகொள்ள 1 கொரி 15:1-4ஐக்‌ கவனமாய்ப்‌ படியுங்கள்‌. 
கிறிஸ்துவை விசுவாசிக்கும்‌ எவருக்கும்‌ பாவத்திலிருந்து இரட்சிப்பு உத்திரவாதமாய்‌ வாக்களிக்கப்பட்டிருக்கிறது 
(மாற்‌ 16:15,16; அப்‌ 16:31). உடல்‌ சுகமோ வெறெந்த ஆசீர்வாதங்களோ இக்காலத்திற்குப்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 


4 


உத்திரவாதமாய்‌ வாக்களிக்கப்படவில்லை (ரோ 8:22,23). முதன்மையான ஆசீர்வாதத்திற்கு மேலே இரண்டாந்தர 
நன்மைகளை வலியுறுத்திவிட்டோம்‌. நற்செய்திக்‌ கூட்டங்களில்‌ மனந்திரும்புதலின்‌ கண்ணீரைவிட 
இவ்வுலகிற்கடுத்த துன்ப துக்கங்களுக்காகவே மக்கள்‌ கண்ணீர்‌ வடிக்கின்றனர்‌ (2 கொரி 7:9,10). எனவேதான்‌ 
மனந்திரும்புதல்‌ ஆழமாய்‌ இல்லை; மேலெழுந்தவாரியாய்‌ இருக்கிறது. “ஆசீர்வாதங்கள்‌ கிடைத்ததால்‌”” 
கிறிஸ்தவர்கள்‌ என்பவர்கள்தான்‌ “பாடுகள்‌ இருந்தாலும்‌” கிறிஸ்தவர்கள்‌ என்பவர்களைவிட மிக மிக அதிகம்‌. “நாம்‌ 
அநேக இன்னல்கள்‌ வழியாகவே இறையரசிற்குள்‌ நுழையவேண்டும்‌”” என்று சொல்லித்‌ திருத்தூதுவர்கள்‌ புதிய 
விசுவாசிகளைப்‌ ““பலப்படுத்தினார்கள்‌” (அப்‌ 14:22). இவ்வுலக நன்மைகளுக்காகவே தம்மைப்‌ பின்பற்றி 
வந்தோரை இயேசுவானவர்‌ கண்டித்தார்‌ (யோ 6:26,27). இவ்வித மக்களால்‌ இறையரசிற்கு ஒரு பயனும்‌ கிடையாது. 
இவர்களெல்லாரும்‌ “காற்றில்‌ அசையும்‌ நாணல்‌” போன்றவர்கள்‌! இன்று, ““ஓசன்னா”” பாடுவார்கள்‌; நாளை, 
“அவரைச்‌ சிலுவையில்‌ அறையும்‌” என்று கத்துவார்கள்‌! 


தானதர்மச்‌ செயல்கள்‌ மூலம்‌ மக்களைக்‌ ““கவர்ந்திழுப்பதாகக்‌?“ கிறிஸ்தவ மிஷனரிகள்‌ குற்றம்சாட்டப்‌ 
படுகின்றனர்‌. இங்கு சிறிது விளக்கம்‌ தேவை. தானதர்மம்‌ என்பதைக்‌ கிறிஸ்தவம்‌ என்று சொல்லிவிட முடியாது; 
ஆனால்‌ கிறிஸ்தவமே நிச்சயமாக தானதர்மம்தான்‌. திருவிவிலியத்தின்‌ கடவுள்‌ ஏழைகளின்‌ இறைவன்‌. தந்தையாம்‌ 
கடவுளின்‌ பார்வையில்‌ ““தூய்மையானதும்‌ மாசற்றதுமான சமய வாழ்வு” எதுவென்று பைபிள்‌ தரும்‌ வரையறையைக்‌ 
கவனியுங்கள்‌: ““(அ) துன்புறும்‌ அநாதைகளையும்‌ கைம்பெண்களையும்‌ கவனித்தலும்‌, (ஆ) உலகத்தால்‌ 
கறைபடாதபடி தம்மைக்‌ காத்துக்கொள்ளுவதுமே”” (யாக்‌ 1:27). “உன்னைப்போல்‌ உன்‌ அயலான்மீதும்‌ அன்பு 
செலுத்து” என்றார்‌ இயேசு. நமது “அயலான்‌”? யார்‌ என்று விளக்கவே அவர்‌ நல்ல சமாரியன்‌ கதையைச்‌ சொன்னார்‌ 
(லூக்‌ 10:29-37). தமது மலைப்பிரசங்கத்தில்‌ இயேசு முதலாவது தானதர்மத்தைப்‌ பற்றியே போதித்தார்‌; 
அடுத்துதான்‌ ஜெபத்தைப்‌ பற்றியும்‌ உபவாசத்தைப்‌ பற்றியும்‌ பேசினார்‌ (மத்‌ 6:1-4,5-15,16-18). தானதர்மம்‌ 
இல்லாத உண்ணா நோன்பையும்‌ (ஏசா 58:5-7), தானதர்மம்‌ இல்லாத ஜெபங்களையும்‌ (ஏசா 1:15-17), தானதர்மம்‌ 
செய்யாது அவருக்குக்‌ காணிக்கைகள்‌ கொடுப்பதையும்‌ கடவுள்‌ கண்டித்தார்‌. இதோ அவர்‌ தரும்‌ எச்சரிப்பு: “ஏழை 
கூக்குரலிடும்போது எவன்‌ காதைப்‌ பொத்திக்கொள்ளுகிறானோ, அவன்‌ தானே உதவிக்காக மன்றாடும்போது 
எவரும்‌ அவனுக்குச்‌ செவிகொடுக்கமாட்டார்‌”” (நீதி 21:13). 


மக்கள்‌ தம்மைப்‌ பின்பற்றவேண்டும்‌ என்பதற்காகவே அவர்களை ஆசீர்வதிப்பதற்குத்‌ திருவிவிலியத்தின்‌ 
தேவன்‌ அவ்வளவு மட்டரகமானவரல்ல. அவரிடம்‌ வருவதாலோ, அவரை வழிபடுவதாலோ அவரோடு நாம்‌ 
எதையும்‌ கூட்டுவதில்லை (அப்‌ 17:25). இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளைக்‌ கவனியுங்கள்‌: “விண்ணகத்‌ 
தந்‌தையானவர்‌ நல்லோர்‌ மேலும்‌ தீயோர்‌ மேலும்‌ தம்‌ கதிரவனை உதித்தெழச்‌ செய்கிறார்‌. நேர்மையுள்ளோர்‌ மேலும்‌ 
நேர்மையற்றோர்‌ மேலும்‌ மழை பெய்யச்‌ செய்கிறார்‌” (மத்‌ 5:45; அப்‌ 14:16,17). அவர்‌ மனவிரக்கம்‌ நிறைந்த 
தேவன்‌. எனவே தானதர்மம்‌ இல்லாது மிஷனரிப்பணி இருக்க முடியாது. அதே வேளையில்‌ நற்செய்தியறிவிப்‌ 
பிற்குத்‌ தூண்டில்‌ புழுவாகத்‌ தானதர்மத்தை நாம்‌ பயன்படுத்தக்கூடாது. ஏழைக்கு உதவுவதற்கான ஒரே காரணம்‌ 
“அவன்‌ ஏழை, அவனுக்குத்‌ தேவையுண்டு”” என்றே இருக்கவேண்டும்‌ (உபா 15:11). ஆன்மீக நம்பிக்கையையும்‌ 
நிவாரணப்பணியையும்‌ கலக்கக்கூடாது. ஆனாலும்‌, தானதர்மச்‌ செயல்கள்‌ கிறிஸ்தவரல்லாதோரைக்‌ கிறிஸ்தவ 
விசுவாசத்தின்பால்‌ ஈர்க்கத்தான்‌ செய்யும்‌. ஆனால்‌ அதுதான்‌ நமது பிரதான நோக்கமாய்‌ இராதிருக்கும்போது, 
கிறிஸ்தவத்திற்கு எதிராளிகள்‌ நம்மைத்‌ தவறாய்ப்‌ புரிந்துகொண்டு குற்றம்‌ சாட்டும்போது நாம்‌ கவலைப்படத்‌ 
தேவையில்லை. உள்ளங்களை அறிந்துள்ள உன்னதர்‌ நமக்காய்ப்‌ போராடுவார்‌. கிரஹாம்‌ ஸ்டெயின்ஸையும்‌ 
அன்னை தெரசாவையும்‌ இந்தியா அவ்வளவு எளிதில்‌ மறக்க முடியுமா என்ன? 

சென்ற நூற்றாண்டுகளிலெல்லாம்‌ உலகம்‌ முழுவதிலும்‌ மக்களுடைய மேம்பாட்டுக்காகக்‌ கிறிஸ்தவ 
மிஷனரிகள்‌ ஆற்றிய பணிகளைச்‌ சரித்திரத்திலிருந்து எளிதில்‌ அழித்துவிட முடியாது. எடுத்துக்காட்டாக, 
இந்தியாவை எடுத்துக்கொள்வோம்‌. அநேக இந்திய மொழிகளுக்கு எழுத்து வடிவம்‌, இலக்கணம்‌, ஒலியியல்‌, 
சொல்லகராதிகள்‌, இப்படி எத்தனையோ ஏதுக்களை உருவாக்கியது கிறிஸ்தவ மிஷனரிகள்தான்‌ என்பது நமக்குத்‌ 
தெரியுமா? மனிதாபிமானமற்ற பழக்கவழக்கங்களாகிய உடன்கட்டையேறுதல்‌, குழந்தைத்‌ திருமணம்‌, சிசு 
கொலை, போன்றவற்றை ஒழித்துவிட அரும்பாடுபட்டதோடு, நாட்டின்‌ அரசியல்‌ சாசனத்தை எழுதுவதற்கும்‌ 
உதவியாயிருந்தது இந்த மிஷனரிகள்தான்‌ என்பது தெரியுமா? பைபிள்‌ மிஷனரிகள்தான்‌ முன்னோடிகளாய்‌ 85 
சொல்லகராதிகளையும்‌, 116 இலக்கண நூல்களையும்‌, 45 செய்தித்தாள்களையும்‌, இவையொன்றும்‌ இந்நாட்டில்‌ 
இல்லாத காலத்தில்‌, 150 முதல்‌ 200 ஆண்டுகளுக்கு முன்னர்‌, உருவாக்கித்‌ தந்தனர்‌ என்று 100 இந்திய மொழிகளின்‌ 
சரித்திரத்தைத்‌ துருவி ஆராய்ந்த ம. பாபு K. வர்கீஸ்‌ என்பவர்‌ “Let there be India!” என்ற தமது 750-பக்க நூலில்‌ 
(2014) குறிப்பிட்டுள்ளார்‌. முதல்‌ அச்சகம்‌ கோவாவில்‌ 1556இல்‌ மிஷனரிகளால்‌ நிறுவப்பட்டது. “Friend of India” 
என்ற ஆங்கிலச்‌ செய்தித்தாள்‌ உட்பட, பெங்காலியிலும்‌ இந்தியிலும்‌ முதல்‌ செய்தித்தாள்‌ 1818இல்‌ செராம்பூர்‌ 
மிஷனரிகளாலேயே கொண்டுவரப்பட்டு வெளியிடப்பட்டன. கிறிஸ்தவப்‌ பள்ளிகளும்‌ கல்லூரிகளும்‌ மருத்துவ 
மனைகளும்‌ இந்தியாவில்‌ புரிந்துள்ள தொண்டுகளை யாரால்‌ அளக்க முடியும்‌? வேலூரிலுள்ள கிறிஸ்தவ 
மருத்துவக்‌ கல்லூரி மருத்துவமனை (CMC) இந்தியாவுக்கே பெருமை. இந்தியாவே இங்கு வருகிறது! இவ்விதம்‌ 


5 


சொல்லிக்கொண்டே போகலாம்‌. பாரம்பரியத்திலிருந்து நவீனமயமாக்கத்திற்கும்‌, ஒதுங்கியிருத்தலிலிருந்து 
பரந்தவுலகிற்கும்‌, நாட்டளவிலிருந்து பன்னாட்டளவிற்கும்‌ இந்தியாவைக்‌ கொண்டுவந்தது பைபிள்தான்‌. எனவே 
கிறிஸ்தவ நண்பரே, கிறிஸ்தவரெல்லாரும்‌ அன்னிய நாட்டவர்‌ என்றும்‌, கிறிஸ்தவ மிஷனரிகள்‌ இந்தியக்‌ 
கலாச்சாரத்தை அழித்துவிட்டனர்‌ என்றும்‌ சொல்லப்படும்‌ பச்சைப்‌ பொய்யை நம்பாதீர்கள்‌. சொல்லப்போனால்‌, 
ஆதிவாசிகளையும்‌ அறியாமையிலிருப்பவர்களையும்‌ வியாபாரிகளும்‌ அரசியல்வாதிகளும்‌ கொள்ளையடிக்காதபடி 
இந்த அப்பாவி மக்களது கண்களைத்‌ திறந்துவிடுகிறோம்‌. அடைபட்டோரை விடுவிக்கிறோம்‌. தள்ளப்பட்டோரை 
உயர்த்துகிறோம்‌. தீண்டப்படாதோரை அரவணைக்கிறோம்‌. நேசிக்கப்படாதோரையும்‌ நேசிக்கப்பட முடியா 
தோரையும்‌ நேசிக்கிறோம்‌. நரமாம்சம்‌ உண்ணுவோரையும்‌ தலைவாங்கிகளையும்‌ நாகரீகப்படுத்துகிறோம்‌. உடன்‌ 
மனிதருக்கு இவ்விதம்‌ தொண்டுசெய்யக்‌ கடவுள்‌ நம்மை அபிஷேகித்திருக்கிறார்‌ (லூக்‌ 4:18,19). 


வெளிநாட்டு மிஷனரிகளது சேவைகளின்‌ பலனை வெகுவாய்‌ அனுபவித்துள்ளது இந்தியத்‌ திருச்சபைதான்‌. 
இதற்காய்‌ நாம்‌ கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம்‌. ஆனாலும்‌ நாம்‌ பின்தங்கியிருக்கும்‌ ஒரு காரியம்‌ நம்மைத்‌ 
தலைகுனிய வைக்கிறது. அதுதான்‌ சாதியுணர்வு, இனவெறி, குலப்பெருமை. மகாத்மா காந்தியடிகளும்‌ 
அம்பேத்கார்‌ அவர்களும்‌ கிறிஸ்துவையும்‌ அவரது போதனைகளையும்‌ எவ்வளவோ மதித்திருந்தும்‌, 
கிறிஸ்தவத்தைத்‌ தழுவாததற்குக்‌ காரணம்‌ கிறிஸ்தவரிடையே கண்ட சாதியுணர்வும்‌ இனவெறியும்தான்‌. எந்த 
சாதியும்‌ அடுத்ததைவிட உயர்ந்ததுமல்ல, தாழ்ந்ததுமல்ல. ஒரே இரத்தத்திலிருந்து (ஆளிலிருந்து) கடவுள்‌ 
மக்களினம்‌ அனைத்தையும்‌ படைத்தார்‌ (அப்‌ 17:26). வெளிநாட்டு தெய்வங்களைப்‌ பற்றிப்‌ பவுல்‌ பேசுகிறாரென்று 
குற்றம்‌ சாட்டிய எப்பிக்கூரர்‌, ஸ்தோயிக்கர்‌ ஆகிய மெய்யியல்‌ அறிஞர்களோடு ஏதென்ஸ்‌ நகரில்‌ உரையாடிக்‌ 
கொண்டிருந்தபோது பவுல்‌ சொன்ன கூற்று இது (வச 18). 


கிறிஸ்துவிடம்‌ வந்த பின்னர்‌ சாதி வேறுபாட்டிற்கு இடமெங்கே? பைபிள்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ போதிப்பதை 
இதோ கவனியுங்கள்‌: ““இனி உங்களிடையே யூதர்‌ என்றும்‌ கிரேக்கர்‌ என்றும்‌ இல்லை ... கிறிஸ்து இயேசுவோடு 
இணைந்துள்ள நீங்கள்‌ யாவரும்‌ ஒன்றாய்‌ இருக்கிறீர்கள்‌” (கலா 3:28; ரோ 10:12; கொலோ 3:11). முற்காலங்களில்‌, 
யூதரல்லாதவரோடு யூதர்‌ கலக்கவே மாட்டார்கள்‌; அவர்களைத்‌ தீண்டப்படாதவர்களாய்‌ யூதர்‌ வெறுத்துத்‌ தள்ளினர்‌ 
(யோ 4:9). இந்த வெறுப்புணர்வை ஒழித்துக்கட்டுவதற்காகவே இயேசுவானவர்‌ வேண்டுமென்றே பலமுறை 
சமாரியரையும்‌, இஸ்ரவேலரல்லாதோரையும்‌ இஸ்ரவேலருக்கு மேலே உயர்த்திப்‌ பேசினார்‌ (லூக்‌ 4:25-27; 7:9; 
10:33; 17:16). அவரது சிலுவை மரணத்தைக்‌ குறித்து விவிலியம்‌ கூறுவது: “அவரே இரு இனத்தவராகிய நம்மைப்‌ 
பிரித்து நின்ற பகைமை எனும்‌ சுவரை, தமது உடலில்‌ ஏற்ற துன்பத்தின்‌ வழியாய்த்‌ தகர்த்தெறிந்து, அவர்களை 
ஒன்றுபடுத்தி ... பகைமையை அழித்து ... சிலுவையின்‌ வழியாக இரு இனத்தவரையும்‌ ஓருடலாக்கினார்‌'” (எபே 
2:14-16). இங்கு “நம்மை” என்பது இல்ரவேலரையும்‌ இஸ்ரவேலரல்லாதோரையும்‌ குறிக்கும்‌ (வச 11-13,17-22). 
ஒன்றுக்கொன்று முழுவதும்‌ வேறுபட்டுள்ள யூதர்‌ மற்றும்‌ யூதரல்லாதோர்‌ எனும்‌ இரு இனத்தவரைக்‌ கிறிஸ்துவின்‌ 
சிலுவை திருச்சபையில்‌ ஒன்றுபடுத்த முடியுமானால்‌, இந்தியத்‌ திருச்சபையிலும்‌ சமுதாயத்திலுமுள்ள ஆரியரையும்‌ 
திராவிடரையும்‌ அது இணைக்க முடியாதோ? சிலுவை என்பது சமாதானத்தின்‌ அடையாளம்‌: சிலுவையின்‌ 
நெடுக்கு மரம்‌ கடவுளோடு சமாதானம்‌ என்பதையும்‌, குறுக்கு மரம்‌ சக மனிதரோடு சமாதானம்‌ என்பதையும்‌ 
குறிப்பிடும்‌. சிலுவையின்‌ அடிப்படைச்‌ செய்தியையே புரிந்துகொள்ளாது நமது ஆலயங்களில்‌ சிலுவை 
வைப்பதின்‌ நோக்கம்தான்‌ என்னவோ? கிறிஸ்தவச்‌ சபைகளில்‌ மட்டுமல்ல, கிறிஸ்தவச்‌ சங்கங்களிலும்‌ 
தலைவிரித்தாடும்‌ சாதிப்பிரிவினை எனும்‌ கொடிய பாவத்திலிருந்து மனம்‌ திரும்புவோம்‌. பிரிந்து கிடக்கும்‌ சபை 
உடைந்து கிடக்கும்‌ சமுதாயத்தைச்‌ சீர்ப்படுத்த முடியாது (யோ 17:21). 


எந்த மதத்தையும்‌ பின்பற்றவும்‌, பரப்பவும்‌, மனச்சாட்சிப்படி நடக்கவும்‌ இந்தியக்‌ குடிமக்களுக்கு முழுச்‌ சுதந்திரம்‌ 
நமது அரசியல்‌ சாசனத்தில்‌ அளிக்கப்பட்டுள்ளது. பரப்பப்படும்‌ மதத்தினால்‌ கவரப்படுவதற்குத்‌ தடுப்புச்‌ சட்டம்‌ 
இருக்குமானால்‌ மதத்தைப்‌ பரப்புவதற்கான உரிமையும்‌ அர்த்தமற்றது. ““கட்டாயப்படுத்துதல்‌, மோசடிபண்ணுதல்‌, 
பொருள்‌ கொடுத்து ஏமாற்றுதல்‌” போன்றவற்றால்‌ செய்யப்படும்‌ மதமாற்றம்‌ தடுக்கப்படவேண்டும்‌ என்பது பொது 
வாழ்வில்‌ அமைதியைக்‌ காப்பதற்காகத்தான்‌. ஆனாலும்‌, ““கட்டாயம்‌, மோசடி, ஏமாற்றுதல்‌”? (01௦6, ராப, 
allure!) போன்ற பதங்கள்‌ சரிவர விளக்கப்படாவிடில்‌ இவற்றைத்‌ துர்ப்பிரயோகம்‌ செய்ய நிறைய வாய்ப்புண்டு. 


எடுத்துக்காட்டாக, ““கட்டாயப்படுத்துதல்‌”' எனும்‌ வார்த்தையை எடுத்துக்கொள்வோம்‌. மனிதனின்‌ சுயாதீன 
தனி விருப்பத்தைக்‌ கடவுள்‌ எப்பொழுதும்‌ மதிக்கிறார்‌. மற்றப்படி, விலக்கப்பட்ட மரத்தின்‌ பழத்தைச்‌ 
சாப்பிடுவதிலிருந்து முதல்‌ மனிதனாகிய ஆதாமை அவர்‌ தடுத்திருக்கலாமே. எவரும்‌ தம்மைப்‌ பின்பற்றிவர 
இயேசுவானவர்‌ கட்டாயப்படுத்தவே இல்லை. பொதுவான அல்லது தனிப்பட்ட அழைப்புகளை மக்கள்‌ முன்‌ 
வைத்தார்‌. இதோ சில எடுத்துக்காட்டுகள்‌: “பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும்‌ என்னிடம்‌ 
வாருங்கள்‌, நான்‌ உங்களுக்கு இளைப்பாறுதல்‌ தருவேன்‌” (மத்‌ 11:28). கீழ்ப்படிவதற்கு முடியாத சட்டங்களினால்‌ 
நசுக்கப்பட்டோரையே இங்கு அவர்‌ குறிப்பிட்டார்‌. இன்னொன்று: “யாரேனும்‌ தாகமாயிருந்தால்‌ என்னிடம்‌ வரட்டும்‌ 
... வந்து பருகட்டும்‌”” (யோ 7:37). அதற்கான கிரயத்தைக்‌ கணக்கிடாமல்‌, வெறும்‌ உணர்ச்சிவசப்பட்டு, எவரும்‌ 
தம்மைப்‌ பின்பற்றிவர இயேசு விரும்பவில்லை (லூக்‌ 14:27-33). இங்கு “கட்டாயப்படுத்துதலுக்கு'” இடமெங்கே ? 


6 


கடவுளுடைய அழைப்பிற்குச்‌ செவிமடுக்க மறுக்கிறவர்கள்‌ மீது “ “கடவுளது கோபம்‌”? வரும்‌ என்று நாம்‌ 
சொல்வதும்‌ ““கட்டாயப்படுத்துதல்தான்‌” என்று நம்மைக்‌ குற்றம்‌ சாட்டுகின்றனர்‌. மன்னிக்கவும்‌, அதிசீக்கிரம்‌ 
வரவிருக்கும்‌ நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்து நாம்‌ மக்களை ““எச்சரிக்காமல்‌”” இருக்கவே முடியாது. ஏதேன்‌ தோட்டத்தில்‌ 
ஆதாமைக்‌ கடவுள்‌ எச்சரித்தார்‌ (ஆதி 2:16,17). போலியான தெய்வங்கள்‌ பின்னால்‌ போய்விடாதபடி மக்களை 
மோசே எச்சரித்தார்‌ (உபா 4:2,3). மன்னர்களையும்‌ மக்களையும்‌ இறைவாக்கினர்‌ அவ்வப்போது எச்சரித்து 
அவர்களை மனந்திரும்ப அழைத்தனர்‌. கடவுள்‌ வெளிப்படுத்தவிருக்கும்‌ அவரது '“கோபத்தைக்‌'' குறித்து 
இயேசுவின்‌ முன்னோடியான யோவான்‌ எச்சரித்தார்‌ (மத்‌ 3:7). (நற்செய்தியை) நம்பித்‌ திருமுழுக்கு பெறுவோர்‌ 
மீட்பு பெறுவர்‌; நம்பாதவரோ தண்டனைத்‌ தீர்ப்பு பெறுவர்‌” என்று அவிசுவாசிகளை இயேசுவானவர்‌ எச்சரித்தார்‌ 
(மாற்‌ 16:15,16). ஏதென்ஸ்‌ நகர்‌ மார்ஸ்‌ மேடையிலிருந்து திருத்தூதுவர்‌ பவுல்‌ முழங்கிய வார்த்தைகள்‌ இதோ: 
“மக்கள்‌ அறியாமையில்‌ வாழ்ந்த காலத்தில்‌ கடவுள்‌ இதனைப்‌ பொருட்படுத்தவில்லை. ஆனால்‌ இப்போது 
எங்குமுள்ள மக்கள்‌ யாவரும்‌ மனம்‌ மாறவேண்டும்‌ என்று அவர்‌ கட்டளையிடுகிறார்‌. ஏனென்றால்‌, குறித்த ஒரு 
நாளில்‌ அவர்‌ தாம்‌ நியமித்த ஒருவரைக்‌ (இயேசுவைக்‌) கொண்டு உலகத்திற்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார்‌. 
இறந்த அவரை உயிர்த்தெழச்‌ செய்ததன்‌ வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானதென எல்லாருக்கும்‌ தெளிவு 
படுத்தினார்‌” (அப்‌ 17:30,31). 

இயேசு கிறிஸ்துவின்‌ விசுவாசிகள்‌ இவ்வுலகில்‌ கடவுள்‌ வைத்துள்ள காவலர்‌ ஆவர்‌. அவர்களுக்குக்‌ கடவுள்‌ 
கொடுத்துள்ள ஆணை இதோ: ““தீயோரிடம்‌ நீங்கள்‌ சாவது உறுதி என்று நான்‌ சொல்ல, நீ அவர்களை 
எச்சரிக்காவிடில்‌ -- அவர்கள்‌ தம்‌ குற்றப்பழியோடு சாவர்‌. ஆனால்‌ அவர்களது இரத்தப்பழியை உன்‌ மேலேயே 
சுமத்துவேன்‌”” (எசேக்‌ 3:17,18). எதிரேயிருக்கும்‌ அபாயத்தைக்‌ குறித்துச்‌ சக மனிதரை எச்சரியாதிருப்பது 
மனிதாபிமானமற்றது அன்றோ? கடவுள்‌ ஊதும்‌ அபாயச்‌ சங்குகள்‌ அவரது அன்பின்‌ வெளிப்பாடுகளாம்‌. “தம்‌ 
ஒரே மகன்‌ மீது நம்பிக்கை கொள்ளும்‌ எவரும்‌ அழியாமல்‌ நிலைவாழ்வு பெரும்‌ பொருட்டு அந்த மகனையே 
அளிக்கும்‌ அளவிற்குக்‌ கடவுள்‌ உலகின்மேல்‌ அன்பு செலுத்தினார்‌'” (யோ 3:16). மகிமையான இந்த விவிலியக்‌ 
கூற்றைச்‌ சொல்லாமல்‌ நற்செய்திப்‌ பிரசங்கம்‌ எதுவும்‌ முற்றுப்பெறாது. பைபிள்‌ என்ன சொல்லுகிறது என்பதையும்‌, 
கடவுள்‌ என்ன சொல்லுகிறார்‌ என்பதைத்தான்‌ பைபிள்‌ சொல்லுகிறது என்பதையும்‌ நான்‌ நம்புவேனென்றால்‌, 
என்னிடம்‌ நான்‌ அன்பு செலுத்துவதுபோல்‌ பிறரிடமும்‌ அன்பு செலுத்துவேனென்றால்‌, நான்‌ உண்மையை மறைத்து 
அடக்கிவைக்க முடியாது. இதுவே கிறிஸ்துவின்‌ நற்செய்தியை முழுக்க முழுக்க விசுவாசிக்கும்‌ கிறிஸ்தவர்‌ 
ஒவ்வொருவரின்‌ நிச்சய உணர்வு ஆகும்‌. இந்த நிச்சய உணர்வுடன்‌ நாம்‌ மக்களைக்‌ ““கட்டாயப்படுத்துவது”' 
கிடையாது; ஆனால்‌ நமக்காய்ப்‌ பாவமான கிறிஸ்துவின்‌ வழியாய்‌ அவர்கள்‌ கடவுளோடு மனம்‌ பொருந்துமாறு 
அவர்களை “வேண்டுகிறோம்‌,” அவர்களைக்‌ ““கெஞ்சுகிறோம்‌.”” நாம்‌ ''கிறிஸ்துவின்‌ தூதுவர்களாய்‌'” இப்படிச்‌ 
செய்கிறோம்‌ (2 கொரி 5:18-21). 


பிரியமான உடன்‌ விசுவாசிகளே, அச்சுறுத்துதல்கள்‌, எதிர்ப்புகள்‌, துன்புறுத்தல்கள்‌ ஆகியவற்றால்‌ பீதியடைந்து 
உட்கார்ந்துவிடாதீர்கள்‌ (பிலி 1:28). கிறிஸ்துவின்‌ மீது “நம்பிக்கை வைக்க” மட்டுமல்ல, அவருக்காய்த்‌ 
“துன்பங்களை ஏற்கவும்‌” நாம்‌ அழைக்கப்பட்டுள்ளோம்‌ (வச 29). தலை போகும்‌, அவ்வளவுதானே? இயேசு 
வானவர்‌ சொன்னதைத்‌ திரும்பவும்‌ நினைவுபடுத்திக்கொள்ளுவோம்‌: ““ஆன்மாவைக்‌ கொல்ல இயலாமல்‌, உடலை 
மட்டும்‌ கொல்பவர்களுக்கு அஞ்சவேண்டாம்‌. ஆன்மாவையும்‌ உடலையும்‌ நரகத்தில்‌ அழிக்க வல்லவருக்கே 
(கடவுளுக்கே) அஞ்சுங்கள்‌” (மத்‌ 10:28). நற்செய்தி அறிவிப்புப்பணிக்கு எதிர்ப்பும்‌, இறைமக்களுக்கும்‌ இறைத்‌ 
தொண்டருக்கும்‌ துன்புறுத்தலும்‌ இல்லாத காலம்‌ திருச்சபைச்‌ சரித்திரத்தில்‌ இருந்ததே இல்லை. அப்போஸ்தலர்‌ 
நடபடிகள்‌ புத்தகத்திலுள்ள 28 அத்தியாயங்களையும்‌ வாசித்துப்‌ பாருங்கள்‌. இதுதான்‌ ஆதித்‌ திருச்சபையின்‌ 
வரலாறு. இச்சபை அப்பொழுதுதான்‌ உருவெடுத்துக்கொண்டிருந்ததால்‌ அதனைக்‌ குழந்தைச்‌ சபை என்று 
அழைப்பதுண்டு. புதிய விசுவாசிகளும்‌ தொண்டர்களும்‌ அடிக்கப்பட்டு, சிறையில்‌ அடைக்கப்பட்டனர்‌. பாரம்பரிய 
மார்க்கத்‌ தலைவர்களிடமிருந்தும்‌ ஆட்சியர்களிடமிருந்தும்‌ எதிர்ப்புகள்‌ வந்தவண்ணமிருந்தன. மந்திரவாதிகளும்‌ 
வியாபாரிகளும்‌ கிறிஸ்தவ சாட்சிகளுக்கு எதிராய்‌ எழும்பினர்‌ (அப்‌ 13:6-8; 19:23-29). ஆனாலும்‌ அவர்களை 
எவரும்‌ தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏனென்றால்‌, திருச்சபையைக்‌ ““கட்டியெழுப்புதலும்‌”' தீய சக்திகளோடு 
““போராடுதலும்‌'” இணையாகவே செல்லும்‌ என்று அவர்களது ஆண்டவர்‌ இயேசு சொன்ன வார்த்தைகளை அவர்கள்‌ 
நம்பியிருந்தனர்‌ (மத்‌ 16:18). கிறிஸ்தவர்கள்‌ எவ்வளவாய்த்‌ துன்புறுத்தப்பட்டார்களோ அவ்வளவாய்ப்‌ 
பெருகினார்கள்‌! இதைத்தான்‌ மூதறிஞர்‌ ராஜாஜி அவர்கள்‌ இப்படிச்‌ சொன்னார்‌: ““கிறிஸ்தவர்களை நசுக்காதீர்‌; 
அவர்கள்‌ மூட்டைப்பூச்சிபோல்‌ பெருகிவிடுவர்‌!”” தமது பிள்ளைகளைத்‌ துன்புறுத்துவோரைப்‌ பார்த்துக்‌ கடவுள்‌ 
விண்ணிலுள்ள தமது சிங்காசனத்திலிருந்து ஏளனமாய்ச்‌ ““சிரிப்பார்‌'” (சங்‌ 2:1-4; 37:12-14). எதிர்ப்போருக்காய்க்‌ 
குறிப்பாய்‌ ஜெபியுங்கள்‌. சுவிசேஷத்தை முழுமூச்சாய்‌ எதிர்ப்பவர்தான்‌ அதை முழுவீச்சுடன்‌ எடுத்தியம்புவோராய்‌ 
மாறிவிடுகின்றனர்‌ என்பதைத்தான்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ பார்க்கிறோம்‌ (அப்‌ 9:21). 


அரசாங்கத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து நடக்கவேண்டுமென்று பைபிள்‌ அடிக்கடி நமக்கு அறிவுறுத்துகிறது. அதற்கான 
காரணம்‌ இதோ: “ஏனெனில்‌, கடவுளிடமிருந்து வராத அதிகாரம்‌ எதுவுமில்லை” (ரோ 13:1). ரோம அரசின்‌ கீழ்‌ 


ரீ 


வாழ்ந்துவந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த அறிவுரை தரப்பட்டது என்பதை நினைவிற்கொள்க. பாரதீய ஜனதா கட்சியா, 
காங்கிரசா, அல்லது கம்யூனிஸ்டா, எது ஆட்சிக்கு வருகிறது என்பது நமக்குக்‌ காரியமல்ல. கிறிஸ்துவின்‌ 
நற்செய்தியைப்‌ பறைசாற்றக்கூடாது என்றும்‌, பைபிள்‌ போதிப்பவற்றிற்கு எதிராகவும்‌ சட்டங்கள்‌ வருமானால்‌, 
அவை தவிர மற்ற எல்லாச்‌ சட்டங்களுக்கும்‌ நாம்‌ கீழ்ப்படிவோம்‌ (தானி 6:10). அவ்விதச்‌ சட்டங்கள்‌ வருமானால்‌, 
“இயேசுவைப்‌ பற்றி எதுவும்‌ பேசவோ கற்பிக்கவோ கூடாது'” என்று அதிகாரிகள்‌ அன்று கட்டளை பிறப்பித்தபோது, 
அதிகாரிகளுக்குத்‌ திருத்தொண்டர்‌ கொடுத்த பதிலையே நினைவுபடுத்துவோம்‌: “உங்களுக்குச்‌ செவிசாய்ப்பதா ? 
கடவுளுக்குச்‌ செவிசாய்ப்பதா? இதில்‌ கடவுள்‌ பார்வையில்‌ எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. என்ன ஆனாலும்‌ நாங்கள்‌ கண்டதையும கேட்டதையும்‌ எடுத்துரைக்காமலிருக்க எங்களால்‌ 
முடியாது?” (அப்‌ 4:18-20). நமது விசுவாசத்தைப்‌ பறைசாற்றுவதற்கான “உரிமை”: குறித்து நாம்‌ இங்கு 
பேசவில்லை; அதற்காக இயேசுவானவர்‌ நமக்குக்‌ கொடுத்துள்ள “அதிகாரம்‌”? குறித்துப்‌ பேசுகிறோம்‌: 
“விண்ணுலகிலும்‌ மண்ணுலகிலும்‌ அனைத்து அதிகாரமும்‌ எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள்‌ போய்‌ 
எல்லா மக்களினத்தாரையும்‌ சீடராக்குங்கள்‌; பிதா, குமாரன்‌, பரிசுத்த ஆவியின்‌ பெயரால்‌ திருமுழுக்கு கொடுங்கள்‌. 
நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்ட யாவையும்‌ அவர்களும்‌ கடைபிடிக்கும்படிக்‌ கற்பியுங்கள்‌.'” பேராணை என 
நாம்‌ அழைக்கும்‌ இக்கட்டளை கொடுத்தவுடன்‌ அவர்‌ சொன்னது: ““இதோ! உலக முடிவு வரை எந்நாளும்‌ நான்‌ 
உங்களுடன்‌ இருக்கிறேன்‌” (மத்‌ 28:18-20). இயேசுவின்‌ சீடராகிய நமக்கு நமது தலைவருக்குக்‌ கீழ்ப்படிவதைவிட 
வேறு வழியே இல்லை. நமது அடிப்படை அழைப்பே “மனிதரைப்‌ பிடிப்பவர்‌” ஆவதே (மத்‌ 4:19). கிறிஸ்துவின்‌ 
பிரசன்னம்‌ நம்மோடு நிலைத்து நிற்குமென நமக்கு உறுதியாய்‌ வாக்களிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்கு நீங்கள்‌ 
அழைக்கப்பட்டால்‌, ஆண்டவர்‌ கூறியுள்ளதை நினைவுபடுத்துங்கள்‌: “என்ன பேசுவது என்று நீங்கள்‌ 
முன்னதாகவே கவலைப்படவேண்டாம்‌; அந்த நேரத்தில்‌ உங்களுக்கு அருளப்படுவதையே பேசுங்கள்‌. ஏனெனில்‌, 
பேசுவோர்‌ நீங்கள்‌ அல்ல; மாறாக தூய ஆவியானவரே”” (மாற்‌ 13:11). கோபப்படாமல்‌ இன்முகத்துடன்‌ 
பதிலளியுங்கள்‌ (கொலோ 4:5,6). 


“மத?” மாற்றங்களை முழுமையாய்த்‌ தடை செய்யவேண்டுமென இந்தியாவெங்கும்‌ முயற்சிகள்‌ 
எடுக்கப்பட்டுவருகின்றன. இதைப்‌ பற்றி நாம்‌ கவலைப்படவேண்டிய அவசியமில்லை ; ஏனென்றால்‌ கிறிஸ்தவம்‌ 
ஒரு “மதம்‌” அன்று; அது ஒரு ““நபர்‌!?? கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு ஒரு காலத்தில்‌ பரம எதிரியாயிருந்து 
கிறிஸ்துவின்‌ தொண்டனாய்‌ மாறிய பவுலடியார்‌ இதைத்தான்‌ சொன்னார்‌: ““கிறிஸ்துவே எனக்கு வாழ்வு; இறப்பு 
எனக்கு ஆதாயம்‌!”” (பிலி 1:21). அறிவாளிகளான கிரேக்கருக்கு எழுதும்போது அவர்‌ சொன்னது: “நாங்கள்‌ 
சிலுவையிலறையப்பட்ட கிறிஸ்துவையே பறைசாற்றுகிறோம்‌”” (1 கொரி 1:23). அதிகமதிகமாய்க்‌ “கிறிஸ்துவை 
அறிவதே?” கிறிஸ்தவர்‌ ஒவ்வொருவரின்‌ தணியாத்‌ தாகம்‌ (பிலி 3:10). கிறிஸ்தவம்‌ என்பது சட்டங்களும்‌ 
சடங்குகளும்‌ கொண்ட ஒரு மதம்‌ அல்ல. கிறிஸ்தவமே கிறிஸ்துதான்‌ (ரோ 8:9ஆ; கலா 2:20). இயேசுவானவரது 
எழுதப்பட்டுள்ள இறுதியான நீண்ட ஜெபத்தில்‌ அவர்‌ தமது தந்தையிடம்‌ சொன்னது: “உண்மையான ஒரே 
கடவுளாகிய உம்மையும்‌ நீர்‌ அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும்‌ அறிவதே நிலைவாழ்வு'' (யோ 17:3). 


கிறிஸ்தவக்‌ ““கலாச்சாரம்‌”” என்று ஒன்றும்‌ கிடையாது; கிறிஸ்தவ ““விசுவாசம்‌” என்றுதான்‌ உண்டு. எந்தக்‌ 
கலாச்சாரத்தில்‌ இருந்துகொண்டும்‌ கிறிஸ்துமீது நம்பிக்கை கொள்ளலாம்‌. நீங்கள்‌ ஒரு கிறிஸ்தவராகச்‌ சைவமாகவோ 
அசைவமாகவோ இருக்கலாம்‌ (ரோ 14:2,3). நாம்‌ “உரிமை வாழ்வுக்கு?” (சுயாதீனம்‌) அழைக்கப்பட்டுள்ளோம்‌; 
மற்றவர்களைப்‌ புண்படுத்தாது அவமதிக்காது அன்புடனும்‌ மதிப்புடனும்‌ அவர்களுக்குத்‌ தொண்டாற்றவேண்டும்‌ 
(கலா 5:13,14). எந்தக்‌ கலாச்சாரமும்‌ அடுத்ததைவிட உயர்ந்ததோ தாழ்ந்ததோ இல்லை. ஒன்றுக்கொன்று 
வேறுபட்டது, அவ்வளவுதான்‌. எடுத்துக்காட்டாக, ஆதிவாசிகள்‌ மற்றும்‌ வனவாசிகள்‌ நடுவிலுள்ள புதிய விசுவாசி 
களை அவர்களது கலாச்சார இசைகளோடும்‌, நடனங்களோடுமே கடவுளைத்‌ தொழுதுகொள்ள ஊக்குவிக்கிறோம்‌. 
திருமுழுக்கு பெறும்போது பெயர்‌ மாற்றம்‌ தேவையில்லை. யூதரல்லாதோரெல்லாம்‌ யூதராகிவிடவேண்டுமென 
யூதர்‌ எதிர்பார்த்திருந்தாலும்‌ இயேசுவானவர்‌ அப்படிச்‌ செய்யவே இல்லை. யூதரையும்‌ யூதரல்லாதோரையும்‌ 
சிலுவை எனும்‌ மையத்திற்குக்‌ கொண்டுவந்தார்‌! கிறிஸ்தவத்தின்‌ மீதிருந்த யூத ஆடையைப்‌ பவுலடியார்‌ 
கழற்றியெறிந்தார்‌. கிறிஸ்தவத்தின்‌ மீதிருந்த லத்தீன்‌ ஆடையை மார்ட்டின்‌ லூத்தர்‌ கழற்றியெறிந்தார்‌. 
கிறிஸ்தவத்தின்‌ மீதிருக்கும்‌ மேற்கத்திய ஆடையைக்‌ கழற்றியெறியவேண்டியது இந்தியக்‌ கிறிஸ்தவரின்‌ 
கடமையாம்‌. இந்தியக்‌ கலாச்சாரம்‌ என்றாலே அது இந்துக்‌ கலாச்சாரம்‌ என்றும்‌, மேற்கத்தியக்‌ கலாச்சாரம்‌ என்றாலே 
அது கிறிஸ்தவக்‌ கலாச்சாரம்‌ என்றும்‌ எண்ணுவது முற்றும்‌ தவறு. எந்தவொரு பழக்கவழக்கமும்‌ சிலை 
வணக்கத்திற்குச்‌ சம்பந்தப்பட்டிருக்குமானால்‌ மட்டும்‌ நாம்‌ அதனை மாற்றவேண்டும்‌. ஏனெனில்‌, பத்துக்‌ 
கட்டளைகளில்‌ முதல்‌ இரண்டு கட்டளைகள்‌ இப்படியிருக்கின்றன: ““நானே உன்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ ... 
என்னைத்‌ தவிர வேறு தெய்வங்கள்‌ உனக்கிருத்தல்‌ ஆகாது... யாதொரு சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க 
வேண்டாம்‌. நீ அவற்றை வணங்கவோ, அவற்றிற்குப்‌ பணிவிடை செய்யவோ வேண்டாம்‌”: (யாத்‌ 20:1-5). 

டிசம்பர்‌ 25ஐ “நல்லாட்சி நாள்‌” (0000 Governance Day) என அனுசரிக்கவேண்டுமென அரசாங்கத்தில்‌ பேச்சு 
நடந்துகொண்டிருக்கிறது. அப்படியிருந்தால்‌ என்ன? கிறிஸ்துவே சரித்திரத்தின்‌ நடுநாயகனாக அதைக்‌ கி.மு., 


6 


கி.பி. எனப்‌ பிரித்து நிற்கிறார்‌. இதை யாரால்‌ மாற்ற முடியும்‌? ஆனாலும்‌, ஆதிக்கிறிஸ்தவர்கள்‌ கிறிஸ்துமஸ்‌ 
கொண்டாடினார்களென்று புதிய ஏற்பாட்டுப்‌ புத்தகத்தில்‌ எவ்விதத்‌ தகவலும்‌ இல்லை. கிறிஸ்துமஸ்‌ சரிதையானது 
நான்கு சுவிசேஷப்‌ புத்தகங்களில்‌ இரண்டில்‌ மட்டும்‌ உண்டு. கிறிஸ்துவின்‌ இறப்பும்‌ உயிர்ப்புமோ நான்கு 
சுவிசேஷங்களிலும்‌ முழு விபரங்களுடன்‌ தரப்பட்டுள்ளன. சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கும்போது, கிறிஸ்துவின்‌ 
“இறப்பு” மற்றும்‌ “உயிர்த்தெழுதல்‌” ஆகியவற்றிலிருந்தே அப்போஸ்தலர்‌ துவங்கி அவற்றையே வலியுறுத்தினர்‌ 
(1 கொரி 15:1-4). கர்த்தரது திருவிருந்தைக்‌ குறித்து அவர்கள்‌ விசுவாசிகளுக்குப்‌ போதித்தது: “நீங்கள்‌ இந்த 
அப்பத்தை உண்டு, கிண்ணத்திலிருந்து பருகும்போதெல்லாம்‌ ஆண்டவருடைய சாவை அவர்‌ வரும்வரை 
அறிவிக்கிறீர்கள்‌'” (1 கொரி 11:26). துர்ப்பாக்கியமாக, உலகெங்கும்‌ கிறிஸ்துமஸ்‌ வியாபாரமயமாகிவிட்டது. 
கிறிஸ்துமஸ்‌ என்றாலே அநேகருக்குக்‌ குடியும்‌ ஆட்டமும்தான்‌. கிறிஸ்மஸ்‌ தாத்தாதான்‌ முக்கியமாகிவிட்டார்‌. 
"Christmas" என்பது "X-mas" என்றாகிவிட்டது! டிசம்பர்‌ 25 அன்று சூரிய தெய்வத்திற்கு (5பா 900) ரோமர்‌ 
கொண்டாடிவந்த பண்டிகைதான்‌ ரோமச்‌ சபையால்‌ கி.பி. 336இல்‌ கடவுள்‌ மகனுக்கென்று (00௦0'5 50) கிறிஸ்துமஸ்‌ 
என்று பெயரிடப்பட்டது என்பது தெரியுமா? 


“நல்லாட்சி நாள்‌” என்று டிசம்பர்‌ 25 அறிவிக்கப்படுமானால்‌, அதிவிரைவில்‌ வரவிருக்கும்‌ கிறிஸ்துவின்‌ 
ஆயிரமாண்டு அரசாட்சியைக்‌ குறித்து மக்களுக்குச்‌ சொல்ல அது நமக்கு எவ்வளவு அருமையான வாய்ப்பு! 
தீர்க்கதரிசனத்தில்‌ கிறிஸ்துவின்‌ பிறப்பு பற்றிய மிக முக்கிய வசனம்‌ சொல்வதைப்‌ பாருங்கள்‌: ஏசாயா 9:6,7, “நமக்கு 
ஒரு பாலகன்‌ பிறந்தார்‌; நமக்கு ஒரு குமாரன்‌ கொடுக்கப்பட்டார்‌; ஆட்சிப்பொறுப்பு அவரது தோள்மேல்‌ இருக்கும்‌ 
... அவரது ஆட்சியின்‌ உயர்வுக்கும்‌ அமைதி நிலவும்‌ அவரது அரசின்‌ வளர்ச்சிக்கும்‌ முடிவு இராது!” கிறிஸ்துவின்‌ 
பிறப்பிடம்‌ குறித்து முன்னுரைத்த இறைவாக்கினர்‌ மீகா (கி.மு. 750-686) சொன்னது: ““பெத்லகேமே, 
இஸ்ரவேலரை ஆளப்போகிறவர்‌ உன்னிடமிருந்தே தோன்றுவார்‌”: (மீகா 5:2). கிழக்கிலே நட்சத்திரத்தைக்‌ கண்ட 
ஞானிகள்‌ எருசலேமிற்கு வந்து வினவியது: ““அரசராகப்‌ பிறந்திருக்கிறவர்‌ எங்கே ?”” (மத்‌ 2:1,2). பிலாத்து என்ற 
ஆளுநர்‌ சிலுவைமீது எழுதிவைத்த குற்ற அறிக்கை: “நாசரேத்து இயேசு, யூதர்களின்‌ அரசன்‌” (யோ 19:19). 
வரவிருக்கும்‌ ஆயிரமாண்டு அரசாட்சியின்போது கிறிஸ்துவானவர்‌ ““மன்னாதி மன்னர்‌, கர்த்தாதி கர்த்தர்‌” என்ற 
பெயரில்‌ அழைக்கப்படுவார்‌ (வெளி 19:16). நாடுகளின்‌ அதிபர்கள்‌, பிரதம மந்திரிகள்‌, அரசர்கள்‌, அரசிகள்‌ 
ஆகியோருக்கெல்லாம்‌ மேலாகக்‌ கிறிஸ்து மன்னாதி மன்னராய்‌ ஆயிரமாண்டு ஆட்சி செய்யும்போதுதான்‌ உலகம்‌ 
இதுவரை கண்டிராத பூரண சமாதானமும்‌ நேர்மையும்‌ நிலவும்‌ (ஏசா 11:3-9). அப்பொழுது ஓநாய்களும்‌ சிறுத்தைப்‌ 
புலிகளும்கூட செம்மறியாட்டுக்‌ குட்டிகளோடு தங்கியிருக்கும்‌! அன்புள்ள கிறிஸ்தவப்‌ பிரசங்கிமாரே, “நல்லாட்சி”” 
(Good Governance) என்ற வார்த்தையை உங்கள்‌ கிறிஸ்துமஸ்‌ பிரசங்கத்‌ தலைப்பாய்‌ எடுத்துக்கொள்ளுங்கள்‌. 
கூடாதா என்ன? ரோமரது கோயில்‌ ஒன்றின்‌ பலிபீடத்தில்‌ எழுதப்பட்டிருந்த “அறிப்படாத தெய்வத்துக்கு” என்ற 
வார்த்தைகளைத்‌ தனது பிரசங்க வாக்கியமாய்த்‌ திருத்தொண்டர்‌ பவுல்‌ எடுத்துக்கொள்ளவில்லையா? (அப்‌ 
17:22,23). நான்‌ ஒன்று சொல்லுகிறேன்‌, கவனியுங்கள்‌: எந்த அரசு என்ன செய்தாலும்‌ அது இறையரசிற்கே 
பயனுள்ள வகையில்‌ முடியும்‌. “மன்னவன்‌ மனம்‌ ஆண்டவரின்‌ கைக்குள்‌ அடங்கியிருக்கிறது ; வாய்க்கால்‌ 
நீரைப்போல அவர்‌ அதைத்‌ தமது விருப்பப்படி திருப்பிவிடுகிறார்‌'” என்று பைபிள்‌ சொல்லவில்லையா? (நீதி 
21:1). ரோமர்‌ போட்ட சாலைகளும்‌, மகா அலெக்சாண்டரால்‌ பிரபலமான கிரேக்க மொழியும்தான்‌ கிறிஸ்தவச்‌ 
செய்தி அதிவிரைவாய்ப்‌ பரவுவதற்கு உதவின தெரியுமா? 


மதமாற்றத்‌ தடுப்புச்‌ சட்டத்தை எதிர்த்துப்‌ போராடுவதற்குப்‌ பதிலாக, கிறிஸ்துவின்‌ பேராணைக்கு நமது 
கீழ்ப்படியாமைக்காய்‌ மனம்‌ வருந்தி மனம்‌ திரும்புவோம்‌. காற்றுள்ளபோது தூற்றிக்கொள்ளவில்லையே! 
அழிந்துபோகும்‌ ஆன்மாக்கள்‌ மீது இத்தனை ஆண்டுகள்‌ கரிசனை கொள்ளாது இருந்துவிட்டோமே! இன்னும்‌ 
சுவிசேஷத்தினால்‌ சந்திக்கப்படாதோருக்காகவும்‌ அவர்களிடம்‌ செல்லும்‌ திருத்தூதுவர்களுக்காகவும்‌ இதுவரை 
யில்லாத அளவு ஜெபியுங்கள்‌ (மத்‌ 9:37,38; 1 தீமோ 2:1-4). ஆடவருக்கும்‌ பெண்டிருக்கும்‌ கிறிஸ்துவை 
அறிமுகம்‌ செய்ய எங்கெல்லாம்‌ முடியுமோ அங்கெல்லாம்‌ செல்லுங்கள்‌. கிரமமாக அயலக நற்செய்திப்பணி 
முயற்சிகளில்‌ கலந்துகொள்ளுங்கள்‌. உங்கள்‌ வாழ்வின்‌ மீதிப்‌ பகுதியைத்‌ தொலைவிட மிஷனரிப்பணியில்‌ முழு 
நேரமாய்ச்‌ செலவிட யோசித்துப்பாருங்கள்‌. மிஷனரி இயக்கங்கள்‌, நற்செய்தியறிவிப்பு ஊழியங்கள்‌, நிவாரணப்‌ 
பணி நிறுவனங்கள்‌, வேதாகம மொழிபெயர்ப்புச்‌ சங்கங்கள்‌ போன்றவற்றிற்குத்‌ தாராள காணிக்கை கொடுத்து 
உதவுங்கள்‌. நற்செய்திப்பணி குறித்துக்‌ கொண்டுவரப்படும்‌ சட்டங்கள்‌ குறித்துக்‌ கலங்காதீர்கள்‌. முக்கியமானது 
“சட்டங்கள்‌'” அல்ல, “சாவிகள்‌!” சாவிகள்‌ இருப்பது பாராளுமன்றத்தில்‌ அல்ல, தேவனுடைய வீட்டில்‌! (மத்‌ 
16:18,19). சட்டங்கள்‌ கதவுகளைச்‌ “சாத்தலாம்‌,” ““பூட்ட”” முடியாது! கதவுகளைத்‌ திறக்கிறவர்‌ தேவனே; அவற்றை 
ஒருவராலும்‌ பூட்ட முடியாது (வெளி 3:7,8). அதே வேளையில்‌, திறந்த கதவுகள்‌ என்றதும்‌ எதிர்ப்பு இல்லாத 
நிலை என்றும்‌ சொல்ல முடியாது (1 கொரி 16:9). 


திருச்சபையானது துன்புறுத்தப்படுதலைக்‌ கடவுள்‌ அதைத்‌ துப்புரவுபடுத்துவற்காய்ப்‌ பயன்படுத்துவார்‌ என்று 
முன்னதாகச்‌ சொன்னேன்‌. துப்புரவாக்குதல்‌ அல்லது தூய்மைப்படுத்துதல்‌ என்றால்‌ கதிரிலிருந்து பதரை நீக்குவது 


9 


மட்டுமல்ல, தனி நபர்களின்‌ வாழ்க்கையைச்‌ சுத்தப்படுத்துவதையும்‌ அது குறிக்கும்‌. திருவிவிலியத்தின்‌ கடவுளது 
பிரதானமான, அடிக்கடி குறிப்பிடப்பட்டுள்ள, குணாதிசயம்‌ ““பரிசுத்தம்‌?” ஆகும்‌. பரிசுத்தத்தில்‌ அவர்‌ நிகரே 
இல்லாத சர்வேசா (யாத்‌ 15:11). “நீங்கள்‌ தூயவராயிருங்கள்‌; ஏனெனில்‌ நான்‌ தூயவர்‌” என்று அவர்‌ திரும்பத்‌ 
திரும்ப நமக்கு ஆணையிட்டிருக்கிறார்‌ (லேவி 11:44; 19:2; 1 பேது 1:16). “உங்கள்‌ நடத்தையிலெல்லாம்‌ 
தூய்மையுள்ளவர்களாய்‌ இருங்கள்‌” என்று திருத்தொண்டர்கள்‌ விசுவாசிகளுக்கு அறிவுறுத்தினர்‌ (1 பேது 1:15). 
நடைமுறை வாழ்வில்‌ பரிசுத்தம்‌ என்பதே இதன்‌ பொருள்‌. நாம்‌ இருளின்‌ செயல்கள்‌ அனைத்தையும்‌ களைந்து 
““ஒளிபெற்ற பிள்ளைகளாய்‌” வாழவேண்டும்‌ (எபே 5:8-13,3-5). மண்ணுலகை ஆசீர்வதிக்கவேண்டுமானால்‌ நாம்‌ 
அதற்கு ““உப்பாய்‌”' இருக்கவேண்டும்‌; உலகை ஆசீர்வதிக்கவேண்டுமானால்‌ அதற்கு ““ஒளியாய்‌”” 
இருக்கவேண்டும்‌ (மத்‌ 5:13,14). வார்த்தைகளால்‌ நற்செய்தியறிவிப்பதற்கு மாற்றாக அல்ல, அதற்குப்‌ பக்கபலமாக 
வாழ்க்கைமுறை அமையவேண்டும்‌ (வச 16). நன்னடத்தைக்கு யார்‌ எதிர்பேச முடியும்‌? (தானி 6:3,4,22). 
நற்செய்தியறிவித்ததற்காய்ச்‌ சிறையிலடைக்கப்பட்ட பவுலடியார்‌ விசுவாசிகளுக்கு எழுதியது: ““எதிரிகள்‌ முன்‌ 
சற்றும்‌ மருளாமல்‌ இருங்கள்‌ ... ஒன்றை மட்டும்‌ மறந்துவிடாதீர்கள்‌: கிறிஸ்துவின்‌ நற்செய்திக்கு ஏற்றவாறு 
நடந்துகொள்ளுங்கள்‌'' (பிலி 1:27,28). திருமறையின்‌ தேவன்‌ நம்மைப்‌ பரிசுத்தமாயிருக்கும்படி அழைப்பதோடு 
நிறுத்தாது, நம்மைப்‌ பரிசுத்தப்படுத்துவதாகவும்‌ வாக்குப்பண்ணியுள்ளார்‌ (லேவி 20:8). எனவேதான்‌ தமது சீடரைப்‌ 
பரிசுத்தப்படுத்தும்படி இயேசுவானவர்‌ விண்ணகத்‌ தந்தையிடம்‌ வேண்டினார்‌ (யோ 17:17). இப்படிப்பட்ட 
தேவனை வேறெங்கே காண முடியும்‌ ? நமது வாழ்விலுள்ள அசுத்தங்கள்‌ யாவற்றையும்‌ அடித்துச்‌ செல்லக்கூடிய 
தூயாவியானவரின்‌ அருள்மாரிக்காய்‌ நாம்‌ வேண்டுவோம்‌. அதுதான்‌ சமுதாயத்தில்‌ சபையைக்‌ கவர்ச்சிகரமாக்கும்‌. 
உடன்‌ கிறிஸ்தவருக்கெதிராய்‌ தொடுத்துள்ள வழக்குகளை வாபஸ்‌ பெறுங்கள்‌ (1 கொரி 6:1-3). திருச்சபை 
நிர்வாகத்தில்‌ அருவருப்பான அரசியல்‌ வேண்டாம்‌. தலைமைப்‌ பொறுப்பிற்காய்ப்‌ போட்டியிட்டு, வாக்கு சேகரிக்கும்‌ 
எவரும்‌ தலைவனாயிருக்க தகுதியே இல்லாதவர்‌ (மாற்‌ 9:33-35). திருச்சபையைக்‌ கடவுள்‌ பாழுலகில்‌ வைத்தார்‌; 
பிசாசோ பாழுலகையே திருச்சபைக்குள்‌ வைத்துவிட்டான்‌. நாடு மலர்ச்சி பெறவேண்டுமானால்‌ திருச்சபை 
மனந்திரும்பவேண்டும்‌ (2 நாளா 7:14). “நியாயத்தீர்ப்பு கடவுளுடைய வீட்டில்தான்‌ தொடங்கவேண்டும்‌” (1 
பேது 4:17). 


இந்தியாவின்‌ முக்கிய பிரச்னைகள்‌ அத்தனைக்கும்‌ பைபிளில்‌ பரிகாரம்‌ உண்டு. தொழுகைத்‌ தலங்களைக்‌ 
குறித்த விவாதங்களை எடுத்துக்கொள்வோம்‌, கடவுள்‌ ஓர்‌ ஆவியாயிருக்கிறார்‌ என்ற பைபிள்‌ போதிக்கிறது ; 
அதாவது, அவர்‌ ஓரிடத்தில்‌ இருத்திவைக்கப்படக்கூடிய திடப்பொருள்‌ அல்ல (யோ 4:24). எருசலேமில்‌ அத்தனை 
பிரமாண்டமான ஆலயத்தைக்‌ கட்டிய மன்னன்‌ சாலொமோன்‌ (கி.மு. 990-930) அறிக்கையிட்டதைக்‌ கவனியுங்கள்‌: 
“எம்பெருமான்‌ எல்லாத்‌ தெய்வங்களையும்விடப்‌ பெரியவர்‌! எனவே, நான்‌ கட்டப்போகிற கோவிலும்‌ மிகப்‌ 
பெரியதாயிருக்கும்‌. ஆனாலும்‌, விண்ணும்‌ விண்ணுலகும்‌ அவரைக்‌ கொள்ள இயலாதிருக்க அவருக்கேற்ற ஒரு 
கோயில்‌ கட்ட யாரால்‌ முடியும்‌?” (2 நாளா 2:5,6). திருச்சபையின்‌ முதல்‌ இரத்தசாட்சியின்‌ இறுதி வார்த்தைகளும்‌ 
இக்கருத்தை உள்ளடக்கின: ““கடவுளுக்குச்‌ சாலொமோன்‌ ஒரு கோவில்‌ கட்டியெழுப்பினார்‌; ஆனாலும்‌, உன்னத 
கடவுளோ மனிதர்‌ கையால்‌ கட்டிய ஆலயங்களில்‌ குடியிருப்பதில்லை”” (அப்‌ 7:47,48). நமது உடல்களே கடவுளது 
ஆவியின்‌ ஆலயம்‌ என்று பைபிள்‌ போதிக்கிறது (1 கொரி 6:19). ஆலயக்‌ கட்டிடங்களோ, ஜெப மண்டபங்களோ 
நாம்‌ கூடுவதற்கான இடங்கள்தான்‌. அவற்றில்‌ புனிதத்துவம்‌ எதுவும்‌ கிடையாது. இயேசுவின்‌ பெயரால்‌ மக்கள்‌ 
எங்கு அடினாதும அங்கு கடவுளின்‌ திருப்பிரசன்னம்‌ வாக்களிக்கப்பட்டுள்ளது (மத்‌ 18:20). சுட்ட செங்கற்களால்‌ 
அல்ல, “உயிருள்ள கற்களாலான”” இறைமக்களாலேயே தேவாலயம்‌ கட்டப்படுகிறது (1 பேது 2:4,5; எபே 2:21,22). 
அதே பாணியில்‌, இன்று “புனித பூமி?” என்று ஒன்றும்‌ கிடையாது. இஸ்ரவேல்‌ நாட்டிற்குச்‌ சென்று வருவது ஒரு 
“சுற்றுலா'” மட்டுமே; அது “புனித யாத்திரை”” கிடையாது. 

இந்தியாவிலுள்ள கிறிஸ்தவர்களுக்கு நாட்டுப்பற்று கிடையாது என்று சில வேளைகளில்‌ நாம்‌ குற்றம்‌ 
சாட்டப்படுகிறோம்‌. இதில்‌ எவ்வித உண்மையும்‌ கிடையாது. நாம்‌ இந்தியாவை நேசிக்கிறோம்‌. கிறிஸ்துவானவர்‌ 
இந்தியாவை நேசித்ததாலேயே, இந்தியாவுக்கு நற்செய்தியைச்‌ சுமந்து கொண்டுவரவிருந்த சீடன்‌ தோமாவுக்கு 
அவர்‌ உயிரோடெழுந்த பின்னர்‌, தனிப்பட்ட முறையில்‌ காட்சி தந்தார்‌. அக்காட்சியில்‌ வியந்து தோமா கூறியது: 
“என்‌ ஆண்டவரே, என்‌ தேவனே !'' (யோ 20:24-28). இந்த நிச்சய உணர்வுடன்தான்‌ தேவர்களும்‌ தேவதைகளும்‌ 
நிறைந்துள்ள இந்தியாவிற்கு அவர்‌ வந்தார்‌! கிறிஸ்தவமும்‌ நாட்டுப்பற்றும்‌ ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை 
அல்ல. ரோமப்‌ பேரரசு கிறிஸ்தவ நாடு அல்ல; ஆனாலும்‌, பவுலடியார்‌, யூதனாயிருந்தாலும்‌, தனது ரோமக்‌ 
குடியுரிமை குறித்துப்‌ பெருமிதம்‌ கொண்டிருந்தார்‌ (அப்‌ 22:25-28). இந்தியா கிறிஸ்தவ நாடு அல்ல; ஆனாலும்‌ 
இந்தியக்‌ கிறிஸ்தவராகிய நாம்‌ நமது இந்தியக்‌ குடியுரிமை குறித்து மார்தட்டுகிறோம்‌. நமது நாடு பெரிய நாடு. 
எபிரெயரான யோசேப்பை (கி.மு. 1870) கடவுள்‌ எகிப்து நாட்டில்‌ வைத்தார்‌; அவர்‌ அந்த நாடு முழுவதிற்கும்‌ 
ஆசீர்வாதமாய்த்‌ திகழ்ந்தார்‌ (ஆதி 39-48). இன்னொரு எபிரெயரான தானியேலை (கி.மு. 555) கடவுள்‌ பாபிலோன்‌ 
நாட்டில்‌ வைத்தார்‌; அவர்‌ அந்த நாடு முழுவதிற்கும்‌ ஆசீர்வாதமாய்ச்‌ செயல்பட்டார்‌ (தானி 2:48). “சீசருக்கு 
உரியவற்றை சீசருக்கும்‌ கடவுளுக்கு உரியவற்றைக்‌ கடவுளுக்கும்‌ கொடுங்கள்‌”” என்று பைபிள்‌ போதிக்கிறது (மத்‌ 
22:21). இவை இயேசுவானவரின்‌ நேரடி வார்த்தைகள்‌. வரி ஏய்ப்பது கிறிஸ்தவப்‌ பண்பாட்டிற்கு எதிரானது (ரோ 
13:6,7). நாம்‌ சட்டங்களை மதித்து நடக்கவேண்டும்‌. 


10 


என்றைக்கும்‌ கிறிஸ்தவர்கள்‌ இந்த நாட்டிற்கு ஆசீர்வாதமாகவே இருப்பார்கள்‌. நமக்குத்‌ தீவிரவாதத்தில்‌ 
நம்பிக்கை கிடையாது. நமது தலைவரின்‌ வார்த்தைகளைக்‌ கவனியுங்கள்‌: '“கண்ணுக்குக்‌ கண்‌, பல்லுக்குப்‌ பல்‌ 
என்று கூறப்பட்டிருப்பதைக்‌ கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌. ஆனால்‌ நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌: தீமை 
செய்பவரை எதிர்க்கவேண்டாம்‌. மாறாக, உங்களை வலக்கன்னத்தில்‌ அறைபவருக்கு மறுகன்னத்தையும்‌ திருப்பிக்‌ 
காட்டுங்கள்‌”? (மத்‌ 5:38,39). தம்மைச்‌ சிலுவையில்‌ அறைந்தோருக்காய்‌ இயேசுவானவர்‌ ஜெபித்தது: ““தந்தையே, 
இவர்களை மன்னியும்‌; ஏனெனில்‌, தாங்கள்‌ செய்வது என்னவென்று இவர்களுக்குத்‌ தெரியவில்லை'” (லூக்‌ 
23:34). தன்னைக்‌ கல்லெறிந்து கொன்றுகொண்டிருப்பவர்களுக்காய்த்‌ திருச்சபையின்‌ முதல்‌ இரத்தசாட்சி 
ஜெபித்தது: “ஆண்டவரே, இந்தப்‌ பாவத்தை இவர்கள்‌ மேல்‌ சுமத்தாதேயும்‌”” (அப்‌ 7:60). மிஷனரி டாக்டர்‌ கிரகாம்‌ 
ஸ்டெயின்ஸ்‌ அவர்களது விதவையான திருமதி கிளாடிஸ்‌ ஸ்டெயின்ஸ்‌ அம்மையார்‌ சொன்னது: ““எனது 
கணவரையும்‌ இரு மகன்களையும்‌ உயிரோடு எரித்துக்‌ கொன்றவர்களை நான்‌ மன்னிக்கிறேன்‌” (23 ஜனவரி 
1999, ஒரிசா). இப்படியெல்லாம்‌ இருப்பதால்தான்‌ நாத்திகரும்‌ நம்மை நேசிக்கின்றனர்‌! பகுத்தறிவுத்‌ தந்தையென 
அழைக்கப்படும்‌ £.V.R. பெரியார்‌ அவர்களது, சென்னை எழும்பூரிலுள்ள, பெரியார்‌ திடலில்தான்‌ எத்தனை 
கிறிஸ்தவக்‌ கூட்டங்கள்‌ நடைபெறுகின்றன! 

மதச்‌ சுதந்திரம்‌ இருந்தால்‌ நல்லது; ஆனால்‌ நற்செய்தியறிவிப்புப்‌ பணிக்கும்‌ திருச்சபை வளர்ச்சிக்கும்‌ அது 
கட்டாயமானதல்ல. சில முஸ்லிம்‌ நாடுகளிலும்‌, கம்யூனிச நாடுகளிலும்‌ திருச்சபை விரைவாய்‌ வளரவில்லையா? 
பிரிய கிறிஸ்தவரே, மதமாற்றத்‌ தடுப்புச்‌ சட்ட முயற்சிகளுக்கெதிராய்ப்‌ போராட்ட ஊர்வலங்கள்‌, உண்ணாவிரதப்‌ 
போராட்டங்கள்‌ என்றெல்லாம்‌ நடத்தாதேயுங்கள்‌. மாறாக, ஆதிச்சபையினர்போல்‌ ஜெபத்தில்‌ கடவுளை நோக்கி 
உங்கள்‌ சத்தத்தை உயர்த்துங்கள்‌. நமது பிரசங்கங்களை நிரூபிக்கும்‌ வண்ணம்‌ நமக்கு இன்னும்‌ கூடுதல்‌ 
அடையாளங்களும்‌, அதிசயங்களும்‌, மறுக்க முடியா அற்புதங்களும்‌ நடக்கட்டும்‌ (அப்‌ 4:16,24-31; 19:11; மாற்‌ 
16:20). தொலைக்காட்சியில்‌ மக்கள்‌ வேகமாய்க்‌ குலுங்குவது, பின்னால்‌ சாய்ந்து விழுவது, உருளுவது, இவை 
போன்றவையெல்லாம்‌ எதையும்‌ நிரூபிக்காது. இவையெல்லாம்‌ பல்வேறு மதங்களில்‌ உண்டு. புண்ணியத்‌ 
தலங்கள்‌, கோவில்கள்‌, மசூதிகள்‌, இவற்றையெல்லாம்‌ சுற்றி ““ஜெப ஊர்வலம்‌” என்றெல்லாம்‌ செல்லாதீர்கள்‌. 
இது மக்களைப்‌ புண்படுத்தி, அவர்களது மத வைராக்கியத்தைக்‌ கிளறிவிடும்‌. ““உள்ளறையிலிருந்து மறைவாய்‌” 
ஜெபியுங்கள்‌; அப்பொழுது நமது விண்தந்தை வெளிப்படையாய்ப்‌ பலனளிப்பார்‌ என்பதுதானே கிறிஸ்து 
வானவரின்‌ தெளிவான போதனை (மத்‌ 6:6)? ““கிறிஸ்துவுக்கு இந்தியா?” என்று கத்தாமல்‌, “இந்தியாவுக்குக்‌ 
கிறிஸ்து” என்று கனிவாய்ச்‌ சொல்லுங்கள்‌! உலகைக்‌ கிறிஸ்தவமயமாக்க அல்ல, அதை நற்செய்திமயமாக்கவே 
கிறிஸ்து நம்மைப்‌ பணித்திருக்கிறார்‌! நமது இந்திய இந்து நண்பர்கள்‌ சகிப்புத்தன்மை நிறைந்தவர்கள்‌. அவர்களில்‌ 
சிலர்‌ கிறிஸ்தவர்களைவிட அதிகமான கிறிஸ்தவப்‌ பண்புகள்‌ கொண்டவர்கள்‌. இதைச்‌ சாதகமாய்ப்‌ பயன்படுத்தி 
முட்டாள்தனமான செயல்களில்‌ ஈடுபடாதீர்கள்‌. பிற மதங்களைத்‌ தாக்கி, விக்கிரகங்களுக்கு எதிராய்ப்‌ பேசாதீர்கள்‌ 
(அப்‌ 19:37). கிறிஸ்துவானவரின்‌ நிகரற்ற தன்மையை மட்டும்‌ பறைசாற்றுங்கள்‌. அவரைப்போல்‌ பிறந்ததோ, 
வாழ்ந்ததோ, போதித்ததோ, பணியாற்றியதோ, இறந்ததோ, உயிரோடெழுந்ததோ எவருமில்லை. (இயேசுவானவர்‌ 
இிணையற்றவரா ? என்ற எனது 8-பக்கக்‌ கைப்பிரதியை வாசியுங்கள்‌.) பகடி, கிண்டல்‌ எல்லாம்‌ பிரசங்கபீடத்தில்‌ 
வேண்டாம்‌; மதிப்புடனும்‌ கண்ணியத்துடனும்‌ நடந்துகொள்ளுங்கள்‌. விவேகமில்லாது நடந்துகொண்டதால்‌ 
பிரச்னையில்‌ மாட்டிக்கொண்டு, ““சுவிசேஷத்திற்காய்த்‌ துன்புறுகிறேன்‌'” என்று சொல்லாதீர்கள்‌. புத்தியைப்‌ 
பறிகொடுத்துவிடாதீர்கள்‌. 

சுவிசேஷத்திற்கு எதிரிகள்‌ கிறிஸ்தவத்திற்கு வெளியே அல்ல, உள்ளேதான்‌ அதிகம்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
முதல்‌ நூற்றாண்டிலும்‌ இருந்தார்கள்‌. இதோ சில எடுத்துக்காட்டுகள்‌: உடல்‌ சுகம்‌ மற்றும்‌ பொருளாதாரச்‌ செழிப்பு 
ஆகியவற்றிலேயே தங்கள்‌ மனதைப்‌ பதித்த கிறிஸ்தவர்கள்‌ ““கிறிஸ்துவின்‌ சிலுவைக்குப்‌ பகைவர்‌.” இவ்வித 
ஊழியரும்‌ மக்களும்‌ பெருகியிருக்கிறார்களென்று திருத்தொண்டர்‌ பவுல்‌ புலம்பினார்‌. இவர்கள்‌ ““கிறிஸ்துவைப்‌”” 
பற்றிப்‌ பேசுவார்கள்‌; ஆனால்‌ அல்லல்களையும்‌ அவமானங்களையும்‌ உள்ளடக்கிய “கிறிஸ்துவின்‌ சிலுவையைக்‌'” 
குறித்தோ போதிக்கமாட்டார்கள்‌ (பிலி 3:17-21). ஆசீவாதங்களைப்‌ ““பெற்றுக்கொள்ளுதல்‌”” என்ற விசுவாசத்தின்‌ 
ஒரு பக்கத்தை மட்டுமே இவர்கள்‌ சொல்லிக்கொண்டிருப்பார்கள்‌. ““துறந்துவிடுதல்‌”” மற்றும்‌ நமது வாழ்க்கையைத்‌ 
““தியாகம்பண்ணுதல்‌”” போன்றவையே விசுவாசத்தின்‌ மறுபக்கம்‌ (எபி 11:17,24-27,35-38). இவ்விதப்‌ 
பிரசங்கிமாருக்கு ஊழியம்‌ என்றாலே ஊதியம்தான்‌ (1 தீமோ 6:5). அவ்விதமே, கிறிஸ்துவின்‌ நிகரற்ற தன்மை, 
அவரது தெய்வீகம்‌, அற்புதங்கள்‌, மறுபிறப்பு, பரலோகம்‌, நரகம்‌ போன்றவற்றையெல்லாம்‌ நம்பாத இதவாதிகளும்‌ 
நவீனவாதிகளும்‌ நமது பிரசங்கபீடங்களைக்‌ கறைப்படுத்தியுள்ளனர்‌ (1 யோ 4:3). மட்டுமல்ல, கிறிஸ்துவோடுள்ள 
நமது “விடுதலை வாழ்வுக்குப்‌?” பதிலாக ““அடிமை நிலைக்குள்‌” நம்மைத்‌ திருட்டுத்தனமாய்க்‌ கொண்டுபோக 
முயலுகிறவர்களும்‌ உண்டு (கலா 2:4,5). உடன்‌ கிறிஸ்தவர்களாலும்‌ சொந்தக்‌ குடும்பத்தினராலும்‌ நீங்கள்‌ 
காட்டிக்கொடுக்கப்பட்டால்‌ ஆச்சரியப்படாதீர்கள்‌ (மத்‌ 24:9,10; மாற்‌ 13:10-13; லூக்‌ 21:12-19). 

ஆதிகாலத்துத்‌ திருத்தொண்டர்கள்‌ எச்சரித்தது போல, இக்காலத்தில்‌ “கள்ள அப்போஸ்தலர்‌”: (2 கொரி 11:13), 
“கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌” (மத்‌ 7:15), “கள்ளச்‌ சுவிசேஷகர்‌/வேறொரு சுவிசேஷம்‌” (கலா 6:1-8), “கள்ள மேய்ப்பர்‌” 


11 


(யோ 10:12). “கள்ளப்‌ போதகர்‌” (2 பேது 2:1), ஆகியோரெல்லாம்‌ இன்றுண்டு. இவர்களை இயேசுவானவர்‌ 
“ஆட்டுத்தோல்‌ போர்த்திய ஓநாய்கள்‌'” என்றார்‌ (மத்‌ 7:15). உள்ளேயிருந்துகொண்டே இவர்கள்‌ ஆடுகளைத்‌ 
தின்றுவிடுவார்கள்‌ (அப்‌ 20:29). இந்த ஓநாய்களை அடையாளங்காண விசுவாசிகளுக்குச்‌ சபை மேய்ப்பர்களும்‌ 
திருமறைப்‌ போதகர்களும்‌ கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. பிரபல ஊடகங்கள்‌ வாயிலாக இவர்கள்தான்‌ மாற்றுக்‌ 
கிறிஸ்தவத்தையும்‌ வேறொரு சுவிசேஷத்தையும்‌ பரப்புகிறார்கள்‌. கிரமமான ஆரோக்கிய உபதேசப்‌ போதனைகள்‌ 
சபை நிகழ்ச்சிகளில்‌ கொடுக்கப்பட்டுக்கொண்டேயிருக்கவேண்டும்‌. 

கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ இந்தியாவிற்குள்‌ வந்து 2000 ஆண்டுகள்‌ ஆகிவிட்டன. ஆனாலும்‌ இந்தச்‌ 
சுவிசேஷத்தைக்‌ கேள்விப்படாத கோடிக்கணக்கான மக்களும்‌ ஆயிரமாயிரமான கிராமங்களும்‌ இங்குண்டு. 
பிரசங்கம்‌ கேட்டவர்களுக்கே பிரசங்கித்துக்கொண்டு, ஆறுதல்படுத்தப்பட்டவர்களையே ஆறுதல்படுத்திக்‌ 
கொண்டு இராதேயுங்கள்‌. இந்தியாவின்‌ மூன்றே சதவீதத்தினராகிய கிறிஸ்தவர்களுக்காகத்தான்‌ கிறிஸ்தவர்களது 
காணிக்கையில்‌ 95 சதவீதம்‌ செலவிடப்படுகிறது. எவ்வளவு துக்கம்‌! பைபிள்‌ கூறுபவற்றைக்‌ கவனியுங்கள்‌: பிர 
11:6, “காலையில்‌ (திருவசன) விதையைத்‌ தெளி; மாலையிலும்‌ தளர்ந்துபோய்‌ நிறுத்தாது அப்படியே செய்‌. 
அதுவோ இதுவோ எது பயன்‌ தரும்‌ என்று உன்னால்‌ கூறமுடியாது. இரண்டுமே நல்விளைச்சலைத்‌ தரலாம்‌.'” 2 
கொரி 9:6, “குறைவாக விதைப்பவர்‌ குறைவாக அறுவடை செய்வார்‌; நிறைவாக விதைப்பவர்‌ நிறைவாக 
அறுவடை செய்வார்‌.” 2 தீமோ 4:2, “வாய்ப்பு கிடைத்தாலும்‌ கிடைக்காவிட்டாலும்‌ சுவிசேஷத்தைக்‌ கருத்தாய்‌ 
அறிவித்திடு.'” கிறிஸ்தவரல்லாத ஒவ்வொருவருக்கும்‌ நாம்‌ சொல்லித்தீரவேண்டியது: '£2000 ஆண்டுகட்குமுன்‌ 
கிறிஸ்து இரட்சகராய்‌ வந்தார்‌; அதிவிரைவில்‌ அவர்‌ மறுபடியும்‌ நீதிபதியாய்‌ வரப்போகிறார்‌! இன்று அவரை 
இரட்சகராய்‌ ஏற்றுக்கொள்ளாதோர்‌ நாளை அவரை நீதிபதியாய்ச்‌ சந்திக்கவேண்டும்‌ !”* கிறிஸ்துவின்‌ முதலாம்‌ 
வருகை குறித்து பைபிளில்‌ சொல்லப்பட்டிருந்த 100 முன்னறிவிப்புகளும்‌ எழுத்தின்படி அப்படியே நடந்தன; 
அதுபோலவே, அவரது இரண்டாம்‌ வருகை குறித்துச்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌ 300 முன்னறிவிப்புகளும்‌ நடந்து 
தீரும்‌. இந்த அவசரமான அத்தியாவசியமான செய்தியைக்‌ கிறிஸ்தவரல்லாத ஒவ்வொருவருக்கும்‌ சொல்லி 
முடிக்கும்வரை நாம்‌ உட்காராத அளவு கிறிஸ்துவின்‌ பேரன்பு நம்மை ஆட்கொள்ளட்டும்‌ ! பரலோகத்திற்குப்‌ போகும்‌ 
வழியை நாம்‌ காட்டாத காரணத்தால்‌ இந்தியர்‌ எவரும்‌ நரகத்திற்குப்‌ போய்விடக்கூடாது! பரலோகத்தை இந்தியர்‌ 
நிரப்பணும்‌! உங்களுக்கு இறையாசி பெருகட்டும்‌! 

இந்தியாவை நேசிக்கும்‌ உங்கள்‌ சகோதரன்‌, 

பெப்ருவரி 2015 R. ஸ்டான்லி 


(இம்மடல்‌ திரு.மறைச்‌ செறிவு நிறைந்தது. இதில்‌ ஏறத்தாழ 200 பைபிள்‌ வசனங்கள்‌ மேற்கோள்‌ காட்டப்பட்டுள்ளன. 
உங்கள்‌ பைபிளில்‌ இவற்றையெல்லாம்‌ எடுத்து வாசிக்க நேரம்‌ செலவழியுங்கள்‌. பைபிள்‌ எவ்விதம்‌ எக்காலத்துக்கும்‌ 
பொருத்தமானது, போதுமானது என்றறிவது உங்களை மெய்சிலிர்க்கச்‌ செய்யும்‌. இம்மடலை ஜெபக்குமுக்களிலும்‌, 
வேதபாட வகுப்புகளிலும்‌, திருச்சபைகளிலும்‌ படியுங்கள்‌. ஒவ்வொருவரும்‌ குறைந்தது 10 நகல்களாவது எடுத்து உங்கள்‌ 
கிறிஸ்தவ நண்பர்களுக்கு வினியோகியுங்கள்‌. இது ஆங்கிலத்திலும்‌ உண்டு. ஆசிரியரது StanleyOnBible.com। எனும்‌ 
இணையதளத்திலும்‌ உண்டு. இலவசமாய்ப்‌ பதிவிறக்கம்‌ செய்துகொள்ளலாம்‌. அதனை உங்கள்‌ கிறிஸ்தவ 
நண்பர்களுக்கு அனுப்பிவையுங்கள்‌. இம்மடலை ஒன்றும்‌ மாற்றாமல்‌, கூட்டாமல்‌, குறைக்காமல்‌ கிறிஸ்தவப்‌ 
பத்திரிகைகளில்‌ வெளியிடலாம்‌. இம்மடலை எழுதியவர்‌ சென்னை 111தில்‌, 1968-70தஇில்‌, முதுகலைக்‌ கட்டிடப்‌ 
பொறியியல்‌ பட்டம்‌ பெற்று, 1975 முதல்‌ முழுநேரத்‌ திருமறைப்‌ போதகராய்‌ மாறியவர்‌. இவரது மனைவி, வில்லியன்‌, 
ஒரு குழந்தைநல மருத்துவராயிருந்து மருத்துவ மிஷனரியாய்‌ மாறியவர்‌. இவர்களது ஒரே மகள்‌, இவாஞ்சலின்‌, 
மனோதத்துவராகவும்‌ ஆலோசகராகவும்‌ பணியாற்றுகிறார்‌. ) 


நீங்கள்‌ வாசிக்கவேண்டியவை: 
ப “Biblical Christianity in the Indian Perspective” 
by Wilber O'Donovan (2000) ... 400 pages 
விலை ரூ. 200/- அனுப்பச்‌ செலவு ரூ. 50/- 


ஆசிரியர்‌ 2002இல்‌ எழுதிய “மனமாற்றங்களைத்‌ தடுக்க முடியுமா?” “மனமாற்றங்களைப்‌ 
பெருக்குவது எப்படி 2”” ஆகிய கட்டுரைகளையும்‌ கேட்டெழுதி இலவசமாய்‌ வாங்கி வாசியுங்கள்‌. 


R. Stanley 
13 Church Colony, Vellore 632 006, Tamilnadu 
<stanleyonbible@hotmail.com> 


